கணபத் துணை . 


சூரைமாநகர்ப் புராணம். 

. 


-- (0) 


திருவாவடுதுறை 
ஆதீனத்து மஹாவித்துவான் 

திரிசிரபுரம் 
ஸ்ரீ மீனாக்ஷிசுந்தரம் பிள்ளயவர்கள் 

இயற்றியது . 





| 


இது , 


காரைக்குடி , 


) 


| 


முரு.லெ . இலக்குமணச்செட்டியாரவர்களுடைய 
குடும்பஸ்தர்களின் பொருளுதவியைக்கொண்டு , 

இந்நூலாசிரியர் மாணாக்கரும் 
சென்னைப் பிரஸிடேன்ஸி காலேஜ் தமிழ்ப்பண்டி தருமாகிய 

உத்தமதானபுரம் 
* வ . சாமிநாதையரால் 
நூதனமாக எழுதிய அரும்பதவுரையுடன் 

சென்னை : 
பிரஸிடென்ஸி அச்சுக்கூடத்திற் 

பதிப்பிக்கப் பெற்றது . 


1 


குரோதி ஆனிம் 

1904 
Copyright Registered . 


* 


*Tr4 


திருமணம் 
செல்வக் கேசவராய முதலியார் , எம். ஏ . 

1864 - 1921 


பேராசிரியர் 
திருமணம் செல்வக் கேசவராய முதலியார் 

பயன்படுத்திய இந்நூல் 
அவர்கள் தம் பேரன் திருவாளர் 
தி நம்பிராசன் அவர்களால் 
மறைமலையடிகள் நூல்நிலையத்திற்கு 

அன்பளிப்பாக 
வழங்கப்பெற்றது . 


. 


கணபதி துணை . 


முகவுரை 


சூனமாநகரென்பது , பாண்டிவளநாட்டில் , கிழக்கே. வீரவ 
னத்தையும் , தெற்கே கோயிலூரையும் , மேற்கே மயூரகிரியையும் , 
வடக்கே திருமெய்யத்தையும் ஐவைந்து நாழிகைவழித் தூரத்தில் 
எல்லைகளாகப்பெற்று இவற்றினிடையே விளங்குவதொரு புராதன 
சிவஸ்தலம் ; இது சூரைக்குடி , சூரை , விசயாலய புரமெனவும் 
வழங்கும் . 

ஸ்தலவிநாயகமூர்த்திகள் இருவர் : ( க ) காட்சிவிநாயகர் , ( க) 
சங்கரவிநாயகர் . 

ஸ்வாமியின் திருநாமங்கள் : சங்கரநாதர் , சுந்தரேசரென்பன . 

அம்பிகையின் திருநாமங்கள் : பார்வதி = பார்ப்பதி , மீனாக்ஷி = கய 
ற்கணம்மையென்பன . 

தீர்த்தங்கள் மூன்று : ( க ) சூரியதீர்த்தம் , ( 2 ) பொற்றாமாை, 
( கூ ) விஷ்ணு தீர்த்தம . 

ஸ்தலவிருக்ஷம் இரண்டு : ( க ) இலந்தை , ( உ ) கடம்பு . 

வழிபட்டுப் பேறுபெற்றோர்கள் : சூரியன் , சூரன் , பொன்னானவி 
சயாலயதேவன் , சங்கப்புலவர்கள் , திருமாலென்பவர்கள் . 

இதைச்சார்ந்துள்ள சுப்பிரமணியஸ்தலங்கள் நான்கு : (க ) திரு 
வேலன்குடி . ( உ ) பலவானவர் குடி , ( ஈ ) ஆலத்திப்பட்டி , ( ச ) 


மா 


லையிட்டான் . 


மேற்கூறிய விசேடங்களையுடையதும் , மிகப் பழமையானது 
மாகிய இந்தச் சூரைமாநகரின் புராணத்தை வடமொழிமுதனூலி 
லிருந்து பெயர்த்துத் தமிழில் இனிய செய்யுள் நடையாக இயற்றிய 
வாகள் , கவிஞர் பெருமானும் திருவாவடுதுறை ஆதீனத்து மஹாவித் 
துவானுமாகிய திரிசிரபுரம் ஸ்ரீ மீனாக்ஷி சுந்தரம் பிள்ளையவர்கள் . 

இந்நூலை அக்காலத்தில் ஆக்குவித்த பிரபு , காரைக்குடி முரு . 
லெ . இலக்குமணச்செட்டியாரவர்களுடைய புத்திரரும் பெருங்கொ 


முகவுரை. 


மை 


டையாளியென்று மிக்க புகழ்பெற்றுவிளங்கியவருமான கிருஷ்ண 
செட்டியாரவர்கள் ; இவர்கள் பெருமையும் இவர்கள் இந்நூல் செய் 
வித்தமையும் இந்நூற் கடவுள் வாழ்த்தின் பின்புள்ள செய்யுட்கள் 
மூன்றனால் நன்கு புலப்படும் . 

இப்புராணம் , முதலில் காட்சி விநாயகர் துதிமுதலியன அட 
ங்கிய கடவுள் வாழ்த்தும் , அவையடக்கமுதலியனவும் அமையப் 
பெற்றுப் பின்னர்த் திருநாட்டுப்படலமுதலிய பத்துப் படலவுறுப் 
புக்களாகப் புகுக்கப்பெற்றுள்ளது. இதன் செய்யுட்டொகை ருங ... 

நூலாசிரியர் பெயரைக்கேட்கவே செய்யுள்நடையும் , பொருள 
தியும் , சிவோத்கருஷங்களும் , சிவல் துதிகளும் , கற்பனை முதலிய 
வுைம் , மிகச் செவ்வையாக அமைந்திருக்குமென்பது , இக்காலத்தில் 
தமிழ்நாட்டிலுள்ள விவேகிகள் யாவருக்கும் நன்குபுல்ப்பட்ட விஷ 
யமாதலால் , யான் அவற்றைப்பற்றி யாதொன்றும் எழுதத் துணிந் 
தேனில்லை . 

இந்நூலைப்பதிப்பித்தலில் எனக்குப் பொருட்கவலையில்லாதி 
ருக்கும்படி முயன்றவர்களும் கல்வியறிவொழுக்கங்களால் சிற 
ந்து விளங்குபவர்களுமாகிய காரைக்குடி அறுபத்து மூவர் மடம் 
மா- ~ -ஸ்ரீ ராம . சொ . சொக்கலிங்கச்செட்டியாரவர்களுடைய பெரு 
ந்தகைமை மிகப் பாராட்டற்பாலது . 

இங்ஙனம் ஆதரிப்போர் சிலரேனுமிருப்பின் மகோபகாரிகளா 
கிய பிள்ளையவர்களியற்றிய இனிய நூல்கள பலவற்றுள் இதுவரை 
யில் அச்சிடப்படாமலிருப்பனவற்றைப் பதிப்பிதது யாவரும் எளி 
திற்பெறும்படி வெளிப்படுத்து தற்கு மிக அனுகூலமாக இருக்கும் . 
திருவருள் துணைசெய்யவேண்டும் . 

இங்ஙனம் 
வே . சாமிநாதையன் . 


சூசீயாத்திரம் . 


பக்கம் . 


கடவுள் வாழ்த்து 


: 


ஆக்குவித்தோர் ..... 


... 


... 


அவையடக்கம் 


.. 


ந 


சிறப்புப்பாயிரம் 


திருநாட்டுப்படலம் ... 


திருநகரப்படலம் 


கச 


நைமிசவீனப்படலம் ..... 


... 


... 


உச 


சூரியன் பூசித்தபடலம் 


.. 


.. 


50 


.. 


சூரன் பூசித்தபடலம... 


ச O 


பொன்னான விசயாலயதேவன் திருப்பணிப்படலம் 


சகா 


பொன்னானவிசயாலயதேவன் நிருத்ததரிசனஞ் செய்தபடலம் ருகூ 


சங்கப்புலவர் பூசித்தபடலம் 


(நசு 


திருமால் பூசித்தபடலம் 


எக 


தலவிசேடப்படலம் 


... 


எரு 


இந் நூலின் அரும்பதவுரை 


... 


... 


எக 


கணபதி துணை , 
திருச்சிற்றம்பலம். 


சூரைமாநகர்ப் புராணம் . 


கடவுள் வாழ்த்து . 


காட்சி விநாயகர். 
பூமேவு செந்தமிழுச் சகரமொழி யிரண்டுளொன்று போன் 
றோர் துரீணி , னாமேவு வகையுதித்த மடங்கல்பிறப் பிடத்திழிபு நாடி 
நாண , வோமேவு குஞ்சரமு மப்பிடியுங் கலப்பவுதித துலக மெல் 
லாந் , தாமேவு விதம்பொலியுங் காட்சிமால் களிற்றினிரு சரணஞ் 
சார்வாம் . 

(க ) 
சங்கர விநாயகர் . 
மருவுபெரும் போகெட்லா மொருங்கடை வான் பூசைபுரி 
மாண்பு வாய்ததோர் , திருவுதர மளவிற்றே கருங்கிற்றோ வென்று 
விழி செலுத்தா தாற்றம் , பொருவுதவிர் பேருதரத் தொம்பொலிந்து 
நாற்பயனும் புவனத் தியார்க்கும் , வெருவுதவிர்த் தருளுமொரு சங் . 
கரமால் களிற்றினடி மேவி வாழ்வாம் . 

( உ ) 
சுந்தரேசர். 
பொன்பூத்த தாமரையிற் குடியானு நெடியானும் போற்றி 
யேத்த , வின்பூத்த கனிபடையாக் கடம்பினடி வசிப்பதினு மேற்ற 
மாக , மன்பூத்த நாற்பயனும் வழங்கிநறுங் கனிதுறுமும் வதரி நீழற், 
கொன் பூதத பொலிவினமர் சுந்தரேசுரர்மலர்த்தாள் குறித்து வாழ் 
வாம் . 

( ங ) 
கயற்கணம்மை . வேறு , 
மயற்க ணம்மையும் வீழ்ந்துழ லேதுவாம் வழிச்செலிஇ மா 
ழாந்து , செயற்க ணம்மைசற் றாயினு மறாவகை செய்தெவை யெ 
னும் வாயிற் , பெயற்க ணம்மையு மெடுத்தினி தாண்டவள் பேர 
ருட் பெருமாட்டி , கயற்க ணம்மைபொற் பாததா மரைமலர் கருத் 
திருத் துபுவாழ்வாம் . 


சூரைமாநகர்ப் புராணம் . 


9) 


| 


சபாநாயகர் . வேறு . 
சடையமர் மடா லாளும் புயத்தமர் தரும ராவு 
மிடையமர் புலியு மாட் விடத்தமர் மடந லாளும் 
புடையம ரராவு மற்றைப் புலியுங்கண் வெப்ப வேதத் 
தொடையமர் மன்று ளாடுஞ் சோதிதாட் கன்பு செய்வாம் . ( ரு ) 

சிவகாமியம்மை . 
கருங்கடல் கடுக்கு மேனிக் காகுத்தன் முதலா வுள்ள 
பெருங்கட வுளரு மேனைப் பசுக்களும் பிறவிப் பாச 
மொருங்கட வின்ப மேவ வும்பர்நா யகன்செய் கூத்தா 
மருங்கட லமுத நோக்கா லள்ளியுண் பவடாள் போற்றி . ( சு ) 

தக்ஷணழர்த்தி , 
உணர்த்துத லுணர்த லென்ன வுரைசெயோ ரிரண்ட னுள்ளு 
முணர்த்தித் றனதே மற்றை புதுபசு வினதே யென்ப 
துணர்த்திட வொருநால் வர்க்கு மொருகல்லா னீழல் வைகி 
யுணர்த்திய வருள்சான் முற்று முணர்ந்தவர்க் கன்பு செய்வாம் . ( எ ) 

வைரவக்கடவுள் . 
விதித்திடு தொழிலி னானுங் காத்திடு விறலி னானுந் 
துதித்திடு முதலி யாமல் முதலியா மெனத்துள் ளாது 
பதித்திடு கடாலத் தோடு ப்டர்பெருஞ் சூலக் தாங்கித் 
திதிததிடு வகெப் புத்தேள் சேவடி சென்னி சேர்ப்பாம் . ( அ ) 

காட்சி விநாயகர் . 
குலமறை யெடுத்துக் கூறுங் குறிகுணங் கடந்து மேலோ 
வலமுறக் கருத லாய மானமுங் கடந்தி யாரு 
நிலவுநாற் பயனு மெய்த நிறைந்தொளிர் மதியக் கீற்றுக் 
கலமுடிக் கருணைக் காட்சிக் களிற்றினைக் கருத்துள் வைப்பாம் . ) 

முருகக்கடவுள் . 
தரைபுக லெழுத்தே யீற்றிற் சார்தர வொருவாய் பாட்டி 
னுரையமை படையுந் தெய்வ வூர்தியுங் கொடியுந் தாங்கி 
வாைமுதற் பகைகண் மாய்த்து மன்னுயி ரனைத்துக் காக்கும் 
விரைகெழு கடப்பந் தண்டார் வித்தகற் கடிமை செய்வாம் . ( 60 ) 

திருநந்திதேவர் . 
மன்னிய காவல் பூண்டு மறைமுடிப் பெருமான் சேவை 
முன்னிய புறத்து நல்கி முழுப்பெருங் குரவு பூண்டு 


கடவுள் வாழ்த்து . 


துன்னிய வகத்து நல்கிச் சூரன் முத் திரையுந் தாங்கு 
மின்னிய செங்கை யண்ணல் விரைமலர்ப் பாதம் போற்றி , (கக ) 

அகத்தியமுனிவர். 
அறவினை யாதெ னிற்கொல் லாமையென் பதற்கு மாறா 
மறவினை புரிவா தாவி வில்வல னுயிரை மாட்டி 
யாவினை கோற லானு மமையுமென் றகிலந் தேற்றி 
மறவினை கடிந்த தெய்வ முனிவனை வணக்கஞ் செய்வாம் . ( கஉ ) 

° திருஞானசம்பந்தழர்த்தி நாயனர் . 
தன 

ணனப் பட்ட பெண்ணை யடங்கலும் பெண்ணே யாக , 
மாணெனச் சமைத்தா ணென்றும் பெண்ணென்றும் வழங்கா வெ 
ன்பு , நாணெனப் பொலிபெண் ணாகப் பாடிய நாவ லோன் பொன் , 
விணென்ப் பொலியும் பூந்தாள் விடாதுளத் திருத்து வாமே . ( க.) 

திருநாவுக்கரசு நாயனர் . வேறு , 
கொண்ட விரதம் குலைத்தவர்கள் யாரும் பாவக் குழிசியாய்க் 
கண்ட பிறட்பெல் லாந்துளைந்து கவன்று வருந்திக் கடையாகக் 
காண்ட விரதங் குலைத்தளவாச் சிவபுண் ணியக்கொள் கலமாகிக் 
கண்ட ப்வங்கள் களைந்துமுத லானார் கழவூட் கருதிவொம் , ( கச ) 

சுந்தரழர்த்தி நாயனார் . 
ஓங்கு பலநாள் விடாது தொடர்ந் துண்டை செலுத்திக் கூனி 
மிர்த்த , வாங்கு சிலைக்கை பிராமனுள மாழாந் தகலா நாணடையக் , 
கோங்கு முலைமா தொருத்தி புறஞ் சிறிது நோக்கிக் கூனிமிர்த்த , 
வீங்கு புனல்சூழ் நாவலூர்ப் பெருமான் பாதம் விழைந்தமிப்பாம் .. 

திருவாதவூரர் . வேறு . 
ஆக்குவித் தோனுஞ் செய்யு ளணியுடைத் தலைவன் றானுந் 
தூக்குமுற் றெழுது வோனுஞ் சொற்பொருள் விரிக்கின் றோனுந் 
தேக்குபன் மறைக ளானுந் தெளிதரா வொருவனேயா 
பாக்குவாய் மலரும் வாத வூரர்தாள் பரசி வாழ்வாம் . ( கசு ) 

சண்டேசுரீநாயனார் . வேறு . 
நிரம்பு நூற் கேள்வியி னிகழ்த னக்குமாத 
திரம்பிதா வாயினாற் சினந்து தீர்ந்தொரீஇ 
வரம்பில்பல் லுயிர்க்கெலாம் பிதாம ருங்கினா 
தரம்புகப் புகுந்தசேய் சரண்புக் குய்துமே . 

( கஎ ) 


சூரைமா நகர்ப் புராணம் .. 


அறுபத்துமூவர் . வேறு , 
அளவி றீமை யமைந்தவென் னுள்ளத்து 
மளவில் பேரருளாலவை மாற்றியே 
யா வில சீர்த்தி யறுபத்து மூவரு 
மளவில் காதலி னாளு மமர்வரே . 

(கஅ ) 
பஞ்சாக்கரதேசிகர். வேறு , 
ஒருமல வலியு மிருவினைச் செயலு மூவகை மாயையி னுறை 
ப்பு , மருவுநாற் கதியு மைந்தவத் தைகளும் வயம்படு மறுவகைத் 
திறனும் , வெ ; ருவெழு பிறப்பு மாவடு துறையின் மேவிய குருநமச் 
சிவாய , னிருமல ரடிசா ரடியவ ரடையா ரேனைய ரெனையரோ 
வறியேம் . 

( ககூ ) 
அம்பலவாண தேசிகர் . 
அம்பல வாண தேவனோ டமர்வுற்றாவடு துறையிடத் தருள்கூர் 
நம்பல மான நடச்சிவா யன்கா ணலமலி சுப்பிர மணிய . 
வும்பனோ டமர்வும் தருணனி கொழிக்கு முத்தமபாம்பல வாணன் 
செம்பது மத்தா ளவன் றரும் யாமே சீரியோ மேனையர் யாரோ . () 

மற்றைச் சிவநேசர்கள் , 
சூரைமா நகரிற் ஜுலங்கவீற் றிருக் குஞ் சுந்தரே சுரன்றுணைத் 
தெழுந்து , வாரையா தரிக்குங் குவிமுலைக் கயற்கண் மடந்தைமற் 
றிவர்பணி புரிவோர் , பாரை மேம் படுக்குஞ் சிவாலய தருமப் பணி 
பல சிரத்தையிற செய்வோ , ராரையா யினுமற் றவர் நமைப் புர 
ப்பா ரெற்றைக்கு மவரையேத் தெடுப்பாம் . 

( உக ) 
ஆக்குவித்தோர் . 
முகைமுறுக் குடைந்து நறவுகொப்புளிக்கு முண்டகத் தடம் 
புடை யுடுததுத், தகைகெழு வளஞ்சால் சூரையும் பதியிற றவல 
ரும் வதரிகன் னீழ , னகையமர் சிறப்பி னாரூம்வீற் றிருக்கு நலம் 
கெழு சுந்தரப் பெருமான் , பகைதவிர் தெய்வ மான்மிய மென்னப் 
பகர்தரு பெருவட மொழியை. 

மொழிபெயர்த் தெடுத்துத் தமிழினாற் பாடி முடித்திட வேண் 
மொ லென்று , கழிமகிழ் சிறப்பக் காரையம்பதிவாழ் கனமிகு வளி 
கர்தங் குலத்தோன் , பொழ்பெருஞ் சீர்த்தி புனையிலக் குமணப் 
புண்ணியன் பரிதவத் துதித்தோன் , வழிவழி யறமே பயின்றிடு 
கலத்தான் மழையெனப் பொழிகர தலத்தான் . 

( உ) 


சிறப்புப்பாயிரம் 
வளரொளி யனைய தளிப்பணி சிறப்பின் மல்குறப் புதுக்கிய 
வள்ளல் , கிளர்மணித் தடந்தோட் கிருட்டின மகிபன் கெழுதகு 
சிரத்தையிற் கேட்பத், தளர்வகன் றரிய தவம்பல வியற்றிச் சார்த 
ருஞ் சிவபத மெளிதே , விளர்தபப் புகுவா மென்பதுட் கருதி விருப் 
பமிக் குரைத்திட லுற்றேன் . 

( ங) 


அவையடக்கம் . 
ஒழிவரும் பெருமை யாயிரத் தெட்டென் றுரைத்திடு மண்ட 
முற் மனிதத , கழிவலிச் சூரன் புரிந்த பூசனை போற் காசினி நாட் 
டிலோர் சிறிதாள் , பொழிபுகழ் விசயா லயனெனு மொருவன் 
புரிந்த சனையுங்கொள் பெருமான் , பழிதபு வலியோர் பாடல்போ 
லெளியேன் பாடலுங் கொள்வது வழக்கால் . 

குலமதி லுடுத்த சூரையம் பதியோன் குளிரமு தொழுக்கு 
வெண் புதையு , ல மணி விடநல் கரவும் வெங் கொலை யே நவிற்றி 
விடமுமா தரிததோன் , மலருமென் பாடல் குணங்குணக் குற்றங் 
குற்றமாய் பருவிடு மேனு, நிலவுமிம் மூன்று பொதுவிலக் காகு 
நிகழ்த்துமுற் காட்டினா லவற்கே . 

( உ ) 


(க ) 


சிறப்புப்பாயிரம் 


வேறு . 


தொடுகட லுலக மேத்துஞ் சூரையம் பதிப்புராணம் 
வடுவறு தமிழாற் சொற்றான் வயங்குபல் கலையுர் தேர்ந்தோன் 
தொடுவினை துமிக்குந் தெய்வக் குளிர்சிரா மலையில் வாழ்வோ 
னடுநிலை யமையி னாட சி சுந்தர நாவலோனே . 

( க ) 


வேறு . 


சூரையம் பதிமான் மியத்தை மீனாட்சி சுந்தர நாவலன் பா 
டிக் , காரையம் பதிவாழ் கிருட்டின மகிபன் கருத்துற வேண்டலா 
லடைந்த, சீாைான் குடுத்த கழனியம் பதிவாழ் சிதம்பர தேசிகன் 
வியப்ப , வேரைநன் குடுத்த கயற்கணா டிருமுன் னிருந்தரங் கேற்றி 
னன் மாதோ . 

ஆகத் திருவிருத்தம் 12 . 


( 
2 
) 


திருநாட்டுப்படலம் . 


( க ) 


( உ ) 


காரளாவிய பூங்குழற் கயற்கணா ளோடு 
நீரளாவிய சடைமுடிச் சுந்தர நிமலன் 
பேரளாவிய கருணையிற் பொலிபெருஞ் சூலா 
பூர ளாவிய பாண்டிநாட் டணிசில வுரைப்பாம் . 
ஆல வாய்திரு வாப்பனூ ரணியிரா மேசங் 
கோல மார்திருச் சுழியல்புத் தூர்கொடுங் குன்றஞ் 
சில மார் திருக் கோயிலூர் முதற்பல செறிந்து 
ஞால மார்புகழ் படைத்தது பாண்டிநன் னாடு . 
பலத்தின் மிக்கது நெருங்கிவாழ் பல்குடிப் பரப்பாங் 
குலத்தின் மிக்கது தீமைசெய் தாரிக்கை குறைத்தோன் 
வலத்தின் மிக்கது கொபெரித் திடப்பொலி மாண்பார் 
நலத்தின் மிக்கது பெரும்புகழ்ப் பாண்டிநன் னாம் . 
பிரைவி ராவிய சடைமுடிச் சுந்தரப் பெருமான் 
கறைவி ராவிய வாள்கொடு பகையறக் கடிந்து 
துறைவி ராவிய மனுநெறி செலுத்திடத் தொகுசீர் 
நரைவிராவிய தரத்தது பாண்டிநன் னாடு . 


( ங ) 


( ச ) 


மிக்க வான் பொரு ளாதலின் யாவரும் விழையத் 
தக்க தாய்ச்சிறு கேஞ்சா ராவிளை வுடைத்தாய்த் 
தொக்க செல்வருங் கலைஞருந் துவன்றிடப் பட்டு 
நக்க மேன்மையிற் பொலிவது பாண்டிநன் னா 


னாடு . 


(ரு ) 


மழைவளம் . 


வான மாகிய முல்லையிற் பிடாமலர்ந் தென்னக் 
கான வெண்புயல் படர்ந்திருங் கருங்கட லடைந்து 
பேன வார்புனல் குடித்துடன் கறுத்தன பிறங்கத் 
தானமெங்கணும் பூவைபூத் தனவெனச் சாற்ற . 


(கூ ) 


திருநாட்டுப் படலம் . 


எ 


கறுத்த மாமுகில் பொதியமால் வரையடை காட்சி 
பொறுத்த வாள்வலி விருத்திரற் குடைந்தஞ ருற்று 
வெறுத்த வானவர் குழாத்தொடு மிந்திரன் மேன்மை 
பொறுத்த மாதவன் பாற்சர ணடைந்தது போலும் . ( எ ) 
விரும்பு மாமுகில் மிளிர் தடித் தீன்றிடு காட்சி 
யரும்பு பேரருண் முனிவரன் கடலறல் குடித்துச் 
சுரும்பு மூசுதார் விருத்திரற் றோற்றிடத் துள்ளிப் 
பொரும்புண் வச்சிரம் புரந்தரன் விதிர்த்தது பொருவும் . ( அ ) 
முற்று கொண்டலோர் சிலைவளைத் தூறிய முழக்க 
மெற்று தெண்டிரை வெளிப்படு விருத்திர னென்பான் 
பற்று வெஞ்சிலை வளைததெதா பகைவனைப் பாராச் 
செற்று வெஞ்சினத் தொடுமுழங் கியதிறஞ் சிவணும் . ( கூ ) 
எங்கள் வாழ்வெனு மாதவன் பொதியமுற் றெழிலி 
யங்கள் வார்தொடை வேந்தனா ணையின் மழை பொழித 
றிங்கள் சூடிய சுந்தர நாயகன் சேர்ந்தார் 
தங்கள் பாலருள் பொழிவதே போன்றது சாற்றின் . ( க 0 ) 
திருந்து சுந்தர நாயகன் செய்ய கோல் செலுத்தப் 
பொருந்து பாண்டிநாட்டங்கலுங் குளிர்செயும் பொருட்டு 
வருந்து தீர்வெளிக் கங்கைமா மலயத்தை மருவி 
யிருந்து கீழிறங்குதல் பொரூஉ மருவியாற் றீட்டம் . ( கக ) 
அளவில் செம்மணி யுடன் விரா யிழியும் வெள்ளருவி 
பிளவி லேனைய பறம்பெலாம் வெல்பிர தாபல் 
களவில் வான்றமிழ் தோன்றுசிரிவையுறக் கலந்து 
வளவில் வீசிய மலயநின் றெழுவது மானும் , 

( கஉ ) 
முற்று சந்தனம் குங்குமங் காரகின் முதலா 
மற்றுமுள்ளன விாையெலா மகழந்துவா ரருவி 
பற்றுசெந்தமிழ் மணங்குலா மிவ்வயிற் படர்ந்து 
சுற்று முள்ளன மிகையெனத் தொலைப்பது துணையும் . ( ககூ ) 
முடிதொடுத்திழி யருவிநேர் மொய்த்தசெங் காந்தன் 
கடியு டைப்பொருள் பலவு நீ வாருபு கழித 


அ 


சூரைமா நகர்ப் புராணம் . 


னொடிசி றப்பல வென்று நூ றாயிரங் கைகள் 
வடிப ருப்பத மெடுத்து மேற் றகைப்பது மானும் . (கச ) 
கருவி மாமுகி லிடையறா தெழுந்து நீர் கால 
விருவி யம்புன முதலிய வி .-- மெலா மீண்டி 
மருவி மிக்கெழு முழக்குடன் வயின் வயிற் றிரண்ட 
வருவி பாய்தலிற் பெருகுவ பொருநையா றம்ம . (கரு ) 

வேறு . 
கரை முழு . துடையத் தாக்கிக் கரையீரு பாலு முள்ள 
விலாமலர்த தருக்கண் முற்றும் வேரதப் பறித்துச் சாய்த்துக் 
குலாகட லகடு கீண்டு கொஞ்சுற வேறு கொட்பத் 
திரையெறிந் தார்த்துப் பொங்குந் தெண்புனற் பொருநைமாதோ. 
ஓடுகால் பலவினுள்ளு மொருங்கு போ யிருப்பாலுள்ள 
நாடுபே ரேரி யெல்லா நரலைகொ லெனநிறைத்துப் 
பாசொ லிடத்துஞ் சென்று பரந்ததெம் போலவா ருய்ய 
வேதிதா னெதிரே செல்ல வீர்த்தமா நதிநீர் வெள்ளம் . ( கஎ ) 
முன்னிய கழனி வாயின் முதற்பெருந் தலங்க பொல்லா 
மன்னிய வளாவிச் செல்லும் தந்தி யொருபாற் பொங்கித் 
துன்னிய வேரி யோடை தொகுமலர்த் தடங்க ளெல்லா 
மின்னிய நிறைத்த தெங்கும் வெள்ளமே யென்ன மாதோ. ( கஅ ) 
வரையிட முழுதும் வெள்ள மண்டிய கான மாய 
தாையிட முழுதும் வெள்ளந் தடங்கிடங் கோடை வாய்க்கா 
னிரையிட முழுதும் வெள்ள நெடடிலைத் தாழைபூத்த 
திரையிட முழுதும் வெள்ள மாயின தேங்கி மாதோ. ( ககூ ) 

மருதம் . 
பரிநிறுத் திவொ ரெங்கும் பணியுருட் டிவோ ரெங்கும் 
விரிதரு பலால் மிட்டு மீதுமண் சொரிவா ரெங்கு 
முரியநீர் போது மாலென் றோவினைப் பெயர்ப்பா ரெங்கு 
மரியவித் தொழிலின் மூண்டா ரலர்பணை மருத மாக்கள் , .(20 ) 
பொறிவழிச் செல்கை மாற்றிப் புத்தியைக் குறியி னுய்க்கு 
வெறியுடை யறிஞ. ரென்ன நெட்டுடைப் பாதி மாற்றி 


திருநாட்டுப் படலம் . 


யெறிதிரை யலைக்கும் வெள்ள மியைமத கூடு சென்று 
செறிவய லகத்துப் பாய்ச்சிச் செய்தொழிற் றலை இன் றாரே . (உக) 


புயலெலாங் கடனீ ருண்டு பொழிந்திட வழிந்து பொங்கிக் 
கயலெலா முகண்டு தாவக் கால்வழிப் புகுந்த வெள்ளம் 
வயலெலா நிறைப்ப நோக்கி வரைவிலா வுவகை பூத்துச் 
செயலெலாம் வல்ல மள்ள ருழுதொழில் செய்வான் புக்கார் . (உஉ ) 
கருகிரும் பனைய கோட்டுக் கடாப்பிடர் நுகங்கி டத்தித் 
திருகுதீ ரேர்க்கா னாப்பட் சேர்த்துவன் பாசம் வீக்கி 
யொருகைவன் மேழி பற்ற வொருகையின் முட்கோல் வாங்கிப் 
பெருகிய களிப்பு மேன்மேற் பிறங்கிட வுழுவா ரானார் . ( உ x ) 
பார்நடத் தாதி நன்னூல் பயின்றிட வுதிப்பா னோர்காற் 
றேர்நடத் தருணன் வெள்கத் தெற்கிருந் துதக்கி னுய்த்துங் 
கார்நடத் துழவர் மேல்பாற் கழிந்துமுற் றிசையி னுய்த்து 
மேர்நடத் திவெர் புல்லென் றிசைப்பவை யாவுந் தீர . ( உச ) 
கால்வலிக் கருங்க டாவுங் கையெடுத் தோச்சு தண்டும் 
பால்படப் பிணிக்கும் வெய்ய பாசமு முடைய ராகி 
மேல்வலித் தெழுவன் காலர் மேவீடிற் பான மெங்குஞ் 
சால்புடைச் சிறுபுல் லாதி தணத்தலோர் வியப்பாங் கொல்லோ. ( ) 
உண்டிடு மருந்தின் சார மாத்திர முடலிற் றங்கிக் 
கண்டிடு புயனே செய்தல் கண்டுவன் மள்ளர் மேன்மேற் 
கொண்டிடு மெருக்கா னாதி குலவுறு தழைகள் பல்ல 
மண்டிடு செறுவுள் விட்டுச் சாரந்தங் கிடவாஞ் சிப்பார் . (உசு ) 
குழைதரு வயலுட் பைம்புல் குறைத்து நீள் வரப்பின் மேலால் 
விழைதரப் பொலிவ் தோர்ந்து வித்தென வமர்ந்து நீர்வா 
ழுழைதரு வாழ்க்கை யொட்டோ மெனச்சினந்தொழிப்பார் போலத் 
தழைதரு கங்க ரிந்தவ் வரம்பின்மேற் சாரச் செய்தார் . ( உஎ ) 
பரம்பின்மே லிவர்ந்து பாசம் பற்றிமிக் கிறுமாப் பெய்தி 
நிரம்புற நடத்துவார்க ணெடுவலிப் பாசம் பற்றி 
னுரம்படு மிறுமாப் பெய்த லொருவியப் பன்றே யேற்றத் 
தரம்பயின் றாலு மன்ன துறுதற்கோர் தடையுண் டாங்கொல் . () 


உ 


கள் 


சூரைமா நகர்ப் புராணம் . 


| 


(உக ) 


4 


மழைபொழி தலைமை யானு மருதநன் னிலத்துக் காவல் 
விழைதரு தலைமை யானும் வேள்விகா யகன்றாள் போற்றித் 
தழைதர வயல்க சென்று சாற்றிநென் முளைகள வாரிக் 
குழைதரு சேற்றின் மேலால் வீசினார் குலவு மள்ளர் . 
எண்ணிய முளைகள் வித்தி யாத்திடுங் கலங்க னீரைக் 
கண்ணிய பின்னாட் டாழ்ந்த மடைவழி கவிழ்த்த லோடு 
மண்ணிய வெண்மை தீர்ந்து பசுமையே யாய நீர்போய் 
மண்ணிய விளர்ப்பு மேவு முகிலொடு மாறுற் றென்ன . 
செறிதவ முயன்று பெற்ற சேயினை வளர்ப்பார் போலு . 
மறிவறக் கேட்ட பாடஞ் சிந்தித்து வளர்ப்பார் போலும் 
வெறிமதுக் களிகூர் மள்ளர் மென்புனல் பாய்த்தி நாளுங் 
குறிபெற வளர்க்க வம்மா வளர்ந்தன குலவு பைங்கூழ் . 


( ங O ) 


( ஙக ) 


( 5.உ ) 


கரைதரு கழகப் பள்ளிக் கணக்கா நூல் விருத்தியாகப் 
புரைதரு தானம் பேர்த்து வைக்குமா சிரியர் போல 
வுரைதரு பைங்கூ ழெல்லா மோங்குபு விருத்தி யாக 
வரைதரு பழன மெங்கும் பெயர்த்தனர் நடுவார் மள்ளா, 
வெள்ளிய தாய்நீ ருண்டு மேகங்கள் பசத்த லோடுக் 
தள்ளிய வெழுந்த சண்ட மாருதம் பொருவப பைங்கூழ் 
வெள்ளிய தாய்நீ ருண்டு பசந்தெழு வீறு முற்றுந் 
தள்ளிய முளைத்த வம்மா தாமரை யாதி பல்ல . 


( ங்க .) 


களைகளை பருவ நோக்கி மள்ளர்கள் களைவா னேவ 
வளைகளை யொதுக்கிக் கூந்தல் புரிகொடு வரிந்து கட்டித் 
தளைகளை யுடைக்க லிங்கர் திரைத்தளை தருஞெண் டாதி 
யளைகளை யுறப்பு குந்தா ராற்றுக்கா லாட்டி மாரே . ( ஙச ) 
பொருவருங் குவளை கொன்றார் புண்டரீ கங்கள் கொன்றார் 
பருவர வாம்பல் கொன்றார் படர்ந்தவுற் பலமுங் கொன்றார் 
வெருவரி வனிச்சங் கொன்றார் மிடைந்தகோ கநகங் கொன்றார் 
மருவல ரென்று வந்தால் விடுவரோ மாய்க்கப் புக்கார் . ( கூரு) 
காவிடை யமருஞ் சாயற் களிமயி லனைய மாதர் 
நோவிடை யு.வத் நேற்றார் நோக்குற வயலு லாவித 


திருநாட்டுப் படலம் 


தாவிடை யடியு றாமன் மிதிப்பர்தண் மலரைத் தள்ளிப் 
விடை மிதிப்ப தல்லால் வேறொன்று பொருத்த மாமோ . ( ங க ) 
கொண்டலங்கூந்தன் மாதர் குனிந்தனர் களையும் போது 
முண்டக் மலர்கண் மேன்மேன் முகத்துற மோதா நிற்குந் 
தண்டலி லரும்பி ரண்டு தனத்தினும் புடையா நிற்கும் 
விண்டவ ரெதிர்ந்த காலை விடுவரோ மெலிய ரேனும் . ( ங எ ) 
முகமுத லுறுப்புட் போல மொய்குழற் கரிய வாட்கட் 
சுகமொழிக் கடைசி மாதர் முலையையு மறையார் தோன்ற 
நிகழர விந்த மீன்ற வரும்புநேர் பொலித னோக்கி 
மிகவற் றொடு போர் செய்வான் வெளிப்படுத்தினர் போன் றம்மா . 
கடைக்குல மகளிர் கையாற் களைந்தெறி கமல ராசி 
மடைச்செழுங் குலைமேல் வீழ்ந்து வாடின சருகு மாய 
வுடைத்திரு ளொதுக்கும் வெய்யோன் கமலமே லோங்கு காதல் 
படைத்தவ னென்று கூறு மொழிபழு துடைய தம்மா . ( ஙசு ) 


நிறைபுனல் வயலி னூடே நிலஷறப் பயில்வா ரேனுங் 
கறைகெழு வேற்கட் செவ்வாய்க் கடைசியர் முகத்து வேர்வை 
யுறையெழுந் தனக்கன் பாய கமலததை யொறுத்த னோக்கி 
யறைகதிர் வெதுப்பத் தோன்றுங் காரிய மளாய தென்ன . ( ச O ) 
கயிரவங் கஞ்சமெல்லாங் கருங்குழ லுழத்தி மார்கைப் 
பயினகப் படைக டாக்கப் படிமிசைச் சாய்ந்து வீழ்ந்த 
வுயர்நகப் படைமுன் னுற்றா லுய்வது முண்டு கொல்லோ 
பெயர்வரு மாம்ப லோடு பிறங்குதா மரையு மாதோ . ( சக ) 
அடர்பல களையு மிவ்வா றாற்றுக்கா லாட்டி மார்க 
ளிடர்தபக் களைந்து தத்த மிருக்கையிற் புக்க பின்பு 
படர்பிணி மிடியி லா நுண் மதியினன் பயின்ற கல்வி 
சுடர்வது பொருவ வெங்கும் பனைத் தன தொக்க பைங்கூழ் . ( ச 2 ) 
ஒள்ளிய நாற்றங் காலென் றுரைபிறப் பிடத்து நின்றும் 
வள்ளிய நடுகா லென்னு மணமகன் கிரகம் புக்கு 
நள்ளிய பைங்கூ ழென்னு நங்கையர் குவளை யாதி 
யுள்ளிய களைக ளென்னு முறுபிணி யொழிந்தா ராகி . ( ச.கூ.) 


க 2 


சூரைமாநகர்ப் புராணம் . 


( 


சொற்றிடு மள்ள ரென்னுந் தோழியர் நறு நீ ரென்னப் 
பற்றிடு முணவு நல்கப் பாதமென் வாயா லுண்டு 
செற்றிடு பருவம் வாய்த்துச் செழுவிய கால மென்னு 
முற்றிடு கணவற் புல்லி யுறுபெருங் கருப்பம் வாய்ந்து . ( சச ) 
காலம்வந் தடுப்ப வீன்ற கதிரெனுங் குழவி யெல்லாஞ் 
சாலவும் வான மாய செவிலிதண் மதிய மென்னுங் 
கோலமென் முலையி னின்று கொழித்திடு கிரண மென்னும் 
பாலவா யுண்டு தேக்கிப் பணைத்தன பண்ணை யெங்கும் . ( சரு ) 
பெருங்கதிர் விளைந்த தோர்ந்து பிறைபுரை யிரும்பு வாங்கி 
யொருங்குபல் கிளமர் புக்காங் கொப்யென வரிந்து சாய்த்து 
நெருங்குற விசித்துக் கட்டி நெடுங்களந் தலைக்கொண் டுற்று 
மருங்குபல் வரைக ளென்ன வாலுறப் பலபோர் செய்வார் . ( சசு ) 
போரெலாம் புவியிற் சாய்த்துப் பொருவலித் திண்டோண் மள்ளர் 
காரெலாந் திரண்டா லன்ன கருங்கடாப் பிணையல் செய்து 
பாரெலாம் வியக்கு மாறு மிதிப்பித்துப் பலாலம் வேறு 
நாரெலாம் புரிநெல் வேறு செய்தனர் நலங்கு லாவ . ( சஎ ) 
பரவுவைப் பொடியி னோடு பதடியுங் கழிந்து போக 
விரவுமென் காலிற் சாற்றி வெற்பெனக் குவித்தல் செய்து 
கரவுசற் றேனு மின்றூர்க் காணித்தெய் வதமுன் ஞக , 
வுரவுசெய் பலவு முள்ள முவப்புற வினிது நல்கி . 

( சஅ ) 
இறையவன் கடமை தீர்த்தாங் கெஞ்சிய தளவு கண்டு 
நிறைபெரும் பண்டி யேற்றி நெடுநில நெளிய வுய்த்துக் 
குறையறு மனையிற் சேர்த்துக் கூடுக ணிரப்பி யார்க்கு 
முறையுளி நல்கி யுண்ணுங் குடிகளே மொய்த்த வெங்கும் . ( சசு ) 
கந்தியுந் தெங்கு மிஞ்சி மஞ்சளுங் கதித்து நாளு 
முந்திய மருதத் தென்ன மொழிந்தனம் பாண்டி நாட்டு 
நந்திய மற்றை நான்கு நவின் றவை யொன்றோ டொன்று 
சந்திசெய் தமைந்து மேய மயக்கமூர் தன்னஞ் சொல்வாம் . ( Go ) 


குறிஞ்சி . வேறு . 


திண்மை வேடுவ ரிதைதொறுஞ் செந்தினை வித்தி 
வெண்மை யரரரு விப்புனல் பாய்த்துபு விளைத்துக் 


திருநாட்டுப் படலம் 


கது 


• கண்மை சால்கொடிச் சியரொடு கலந்துவா ழிடமாய் 
வண்மை மேயது சந்தகின் மலிபெரும் குறிஞ்சி : 


( ருக ) 


பழுக்கச் சுட்டபொற் நகடெனப் பொலிபலாச் சுளைதே 
னொழுக்க வார்ந்திசும் புற்றிடுங் கொடிச்சிய ருறுபுண் 
முழுக்க வேர்ப்புவா னெறிகவண் மணியவ்ண் மொய்த்தவ் 
வழுக்கன் மாற்றிடு வளத்தது மாண்புடைக் குறிஞ்சி . 


(( உ ) 


முல்லை . 


குருந்து கொன்றைகா யாமுதற் பஃறருக் குழுமிக் 
திருந்து பாற்குடஞ் சுட்டுகள் கன்றொடுஞ் சிவணப் 
பொருந்து மெள்வர காதிய விளைதரப் பொலியு 
முருந்து வெண்ணகை யாய்ச்சியர் பயில்வள முல்லை . 


ந. 


கொன்றை வேய்ங்குழ லூதுவர் கோவலர் மறக்குங் 
கன்றை யான்களுந் தணந்தவர் காமவெங் கனலா 
மொன்றை மேவுவர் மணந்தவ ரோகையங் கடலா 
நன்றை மேவுவர் நாங்கொளித் தகையது முல்லை. 


( ருச ) 


நெய்தல் . 


அலைக டற்றலைத் திமில்விடு முழக்கமு மடுத்து 
வலைவி சித்தெறி முழக்கமும் வலையிடைப் படும் 
னுலைத ரக்கவர்ந் தீர்த்திடு முழக்கமு மொருக்கு 
குலைமி சைச்செறி முழக்கமுங் குலவுவ நெய்தல் . 
கோட்டு வால்வளை யுயிர்த்திடு முத்தமுங் குறித்து 
மாட்டு மீன்பல பாய்தலாற் புன்னையின் மருவாச் 
சூட்டு நீளருப் பினங்களும் வேற்றுமை தொலையக் 
காட்டு நீள்பெரு வளத்தது கருங்கழி நெய்தல் . 


பாலை . 


சாந்து நாறிய கொங்கையர் மகிழ்நரைத் தணவார் 
காந்து நீளதர் கடப்புழி நல்குவ கனிபே 
ரீந்து நல்குவ பாடல மலரிதஞ் செய்வ 
வேந்து பஞ்சுகோங் குகுத்துமா ராதிரும் பாலை . 


( ருஎ ) 


கச 


சூரைமா நகர்ப் புராணம் . 


( ரு .. ) 


வறிய கூவலொண் புனலிலா திருப்பது மதித்து 
நறிய பாடல மலர்மது நிறைத்திடு நாமஞ் 
செறிய வாவயிற் பயிலுவர் சிலைவலி மறவ 
. ரறிய மேவுவள் கொற்றியு மவாவியப் பாலை . 

திணைமயக்கம் . 
வரையின் வாயிறா விழிதரு மதுவமுங் கான 
நிரையி னான் சொரி கீரமு நெடியகா லோடைத் 
தரையின் மாங்கனிச் சாறுமோர் தடையற வோடித் 
திரையின் வாய்ப்பு கூஉ வகற்றுவ தேங்குவ ரொருசார் . , 
மருவு பாண்டிநன் னாட்டம ாைந்திணை வளமு 
மொருவு றாதெவ ருரைப்பவர் யாமெவ னுரைத்தாம் 
வெருவு தீர்தரச் சுந்தர நாயகன் மேவும் 
பொருவில் சூரையம் பதிவளித் தினுஞ்சில புகல்வாம் . 

திருநாட்டுப்படலம் முற்றிற்று 


( ருசு ) 


( 50 ) 


ஆகத் திருவிருத்தம் அஅ . 


திருநகாப்படலம் . 


(க) 


அலங்குற மாளிகை யடர்க்கும் பல்பிணி 
விலங்குற மாமறை விதிய னைத்துநன் 
றிலங்குற வறமெலா மெற்றை ஞான்றினுந் 
துலங்குற வொளிர்வது சூரை மாநகர் 
பூவினிற் றாமரை போலும் பூத்தொளிர் 
காவினிற் கற்பகம் போலுங் கண்ணிய 
தேவினிற் சிவபிரான் போலு மூர்களிற் 
சோவினிற் பொலிவளச் சூரை மாநகர் : 
பன்மலா துவன்றிய காவும் பாங்கரி 
னென்மலர் பழனமு நிரம்பு நீரதாய் 


( உ ) 


திருநகரப் படலம் . 


கந 


முன்மல ரோடையு மொய்த்துச் சூழ்தரு 
சொன்மலர் வளைத்தது சூரை மாநகர் . 


( ங ) 


அடியவர் மகிழ்தர வருளும் வெள்விடைக் 
கொடியவர் மகிழ்ந்தமர் கோல மேயது 
படியவர் புகழ்ந்தடை படிய தங்கையிற் 
நொடியவர் பயில்பெருஞ் சூரை மாநகர் . 


மன்னிய சிவபிரான் வதரி நீழலை 
முன்னிய மாதவர் முயற வத்தது 
மின்னிய வமரரும் விரும்பு மேன்மையிற் 
றுன்னிய வளத்தது சூரை மாநகர் . 


வயல் சோலை முதலியன . 


விளைதரு பழனமும் விரும்பு சேரலையுங் 
களை தரு மலர்பல கவின்ற பொய்கையு 
மளை தரு மெய்யுடை யாரைப் பேரறம் 
வளை தரு திறமென வளைந்து மல்குமே . 


முன்ன நம் மினத்தினு ளொன்று முத்தி சேர்ந் 
தின்னலம் பெறவருளிறைவன் றேமெனா 
நன்னல முறப்பணை நாளு மேவுவ . 
பின்னமில் பீலியிற் பிளிறு நாரையே . 


( 
எ 
) 


தம்மினத் தொன்று முன் பகைமை சார்ந்ததா 
லம்மேற் நது தவிர்ந் தருள்வி ராவுவான் 
செம்மலர்ப் பணைதொறுஞ் செறிந்த மைந்தெனக் 
கொம்மெனச் சூழுவ குரண்ட ராசியே 


(அ ) 


முன்புநா ரைக்கருண் முதல்வ னம்மையுந் 
துன்புதீர்த் தருளுமென் றாய்ந்து சூழ்வபோ 
வன்புமே வகன்பணை யகத்து மற்றுள் 
நன்புள்யா வையுங்குழீஇ நலக்க மேவுமே . 


( கூ ) 


பருவுவண் சூரைசூழ் வயங்கு சோலையின் 
பொருவரும் பெருவளம் புகுந்து நோக்குறார் 


கசு 


சூரைமா நகர்ப் புராணம் . 


வெருவுகற் பகத்னதயே வியந்து பேசுவா 
ரிருமையு நோக்குறி னியம்பு வார்கொலோ . 


( க 0 ) 


தடாகம் . 


( கக ) 


செய்யதா மரைமுகஞ் சிறந்த வுற்பல 
மையவாம் விழியரக் காம்பல் வாய்மல 
ரைய நல் வள்ளைகா தாக நாடொறும் 
வெய்யதீர் தடாகமெல் லியல்வி ளங்குமே: 
தம்மியற் பெயர்முதற் சார்ந்த கண்ணுடை 
யம்மைநன் கமர்தல மாத லான்மகிழ் 
விம்மநன் கெழுந்துதாம் விதத்தின் வாவியுட் 
செம்மைசேர் கயல்பல தாவுஞ் சீரவே . 


( கஉ ) 


அலர்மிசை வதிதரு மன்னம் பாலுக 
ளுலர்தலில் கயலைவாய்ப் பற்றி யுண்ணுவ 
மலர்சிறு முயற்சியின் மருவி நாடொறும் 
புலர்தலில் பயனுகர் புண்ணியத்தர்போல் . 


( ககூ ) 


( கச ) 


பரவுதன் கூறெனப் பட்ட நாவலர் 
விரவிடங் கலைமகள் விழைந்து சார்ந்தெனக் 
கரவிலம் போருக மலரிற் காமரா 
தரவுட னோதிமந் தங்கு மென்பவே . 
மருவுநங் காதலன் மாணப் பூசித்துப் 
பொருவரு வரம்பெறு புரியி தாமெனாக் 
கருதியுண் மகிழ்தல்போற் காமர் தாமரை 
வெருவற மலர்ந்துநீர் நிலைவி ளங்குமே . 
புரையற வுற்பலம் பூத்த வாவியிற் 
றிரையெழு கஞ்சமேற் செறிந்த வால்வளை 
கரையெறி காளிந்தி நதியிற் கஞ்சமேல் 
வரைமகள் வளையுறு வளந்தெ ரிக்குமே. 


( கரு ) 


i 


( 


( கசு) 


திரைபெறி தரளம்வெள் வளையிற செம்மைசால் 
விரையெறி தாமரை மலரின் மேவுவ 


1 


திருநகரப் படலம் . 


கன் 


குரையெறி பாற்கட லுயிர்த்த கொள்கைசால் 
புரையெறி யிருந்திப் பொலிவு காட்டுமே . 


( கஎ ) 


சூரியன் பூசனை தொடங்கிச் செய்தவச் 
சீரிய நகரிடைப் பிறையுஞ் சேர்ந்துநன் 
காரிய் பூசனை யாற்றச் சேறல்போ 
லோரியல் வெள்வளை குலைக்க ணூருமே . 


( கஅ ) 


வள்ளிய சங்கரா வலரொ ருங்குள 
மூள்ளிய வொருகவி யோதி விட்டவன் 
றெள்ளிய புகழெனத் தெளிந்த நீர்க்கரை 
வெள்ளிய வளைமணி விராய்க்கி டக்குமே . 


( கச ) 


வெய்தே னொழுக்குபு விராவி வண்டுணச் 
செய்யதா மரைபல செறியப் பூத்துல 
குயயவாந் தடத்திடை யுறத்த ழைத்திடு 
மையநா யகன்கரை யமரின் வாட்டமென் . 


( 20 ) 


மன்னுபங் கயந்தொறும் வண்டு ழக்குவ 
வுன்னு தன் பகைமனை யென்பதோர்ந்திரு 
டுன்னுபல் லுருக்கொடு துவைத்தல் போலுமாற் 
பன்னுதே னுகலழும் பான்மை போலுமே . 


( உக ) 


புற நகர்வளம் . 


யானைகள் . 


சலசல மும்மதம் பொழிந்து தாழ் மணி 
கலகல வொலி தீதிடக் களிறு லாவரும 
பலபல வரைகளும் பரந்த கால்பெறூஉ 
வலர்தலி லருவியோ லொய தென்னவே 


( உஉ ) 


வடர்கரி யெனப்படும் பழையா வண்கவுட் 
குடநிறை கடாமெனக் கூறுங் கள்ளினை 
படர்கறை யடிச்சுவ டாங்க லத்துவார்த் 
துடல்பல வளிகளாங் களியர்க் கூட்டுப . 


( உங ) 


கஅ 


சூரைமா நகர்ப் புராணம் . 


குதிரைகள் . 
கால்பல வுருக்கொடு கால்க ணான்கொடும் 
சால்புறக திரிந்தெனச் சலிக்கும் வாம்பர் 
நூல்பல வுணர்ந்தவர் நுனித்துக் கூறிய 
பால்படு மிலக்கணந் தெரித்த பண்பினே . 


( உச ) 


வாதவூரடிகளுக் காக வையமுற் 
றாதரஞ் செயப்பிரா னமைத்த வாம்பரி 
போதர லுற்றது போற்றுஞ் சூணவாழ் 
மேதகு பரிக்குமு னிற்றல் வெள்கியே . 


( உ ரு ) 


தேர்கள் . 
பாதல மடித்தலங் காணப் பைம்பொன்செய் 
மீதல முடித்தலக் காணமேதகு 
பூதல மிசைச்செலும் பொன்செய் தேர்பல 
காதலங் கதிருஞ்செய் காட்சி சான்றவே . 


( உசு ) 


கடும்பரி யீரிரு கால்வ யத்தவா 
படும்பரி வகன்றதே ரலங்கு றப்புனைந் 
திடும்பரி கால்களீரிரண்டுஞ் செல்வன 
படும்பரி காந்தப்பின் படரி ரும்புபோல் . 


( உ.எ ) 


வீரர்கள் . 


(உஅ ) 


விழித்தகண் ணிமைத்திடார் வேலெ திர்ப்பினு 
மொழித்திடா ருயிர்சுமந் துழன்று மானத்தை 
யிழித்திடார் கன்னிலைத் திலங்கு வீரரைப் 
பழித்திடா வினையர்கல் லூரி யும்பல . 
இப்புணோர் கொடுங்கணை யிப்பு ணோரயி 
லிப்புணோர் கழுக்கடை யிப்பு ணோர்வசி 
யிப்புனோர் மால்களிற் றுலவை யெஃகமோ 
ரிப்புணென் றுறநிறத் தெடுத்துக் காட்டுவார் . 


( உக ) 


ஆயுதமுதலியன இயற்றுவோர் . 
அத்திர் சத்திர மாதி யாயவு 
மத்திலக கடுங்கடி வாளங் கிம்புரி 


திருநகரப் படலம் 


கக 


( ங O) 


மொய்த்தகூ விரங்கிடு காதி முற்றவு 
மெயத்திடா தியற்றுந ரிருக்கை மல்குமே. 

அகநகர்வளம் . 

அகழி . வேறு . 
ஓங்கு சுந்தர நாயக னுறைதலா லாங்கு 
வாங்கு தெண்கட லேழுமன் னியதிற மதித்து 
வீங்கு நீர்ப்பெரும் புறக்கடன் மேதகு விருப்பி 
னீங்கு மேவிய தென்னலா மிஞ்சிசூ ழகழி . 


( ஙக ) 


மதில் . 


தன்னைச் சூழ்தரு கதிரவன் பூசித்த தானம் 
தன்னைக் காதலி னோக்குவான் பற்பல சயிலந் 
தன்னைப் போற்றிடப் பொலிவரை சார்ந்து சூழ்ந் தென்னத் 
தன்னைப் போலிலாத் தடமதில் சூழ்ந்தொளிர் தகைத்தே . ( ) 


மாளிகைகள் , 


இரவு மேவுவெண் கதிரினைச் சுண்ணஞ்செய் தெடுத்துப் 
பரவு மாறுபூ சியதெனப் பயில்சுதை தீற்றிக் 
கரவு தீர நுண் டொழில்பல கைபுனைந் தமைத்த 
வுரவு மாளிகை மீபபயி லுவமுகி லொருங்கு . (ஙங ) 
கோட்டு நூறுறக் குழைத்துமேற் பூசுசெய் குன்ற 
. மாட்டு மாமதி தங்குதல் கதிரவன் மலநோய் 
வீட்டு பூசனை புரிந்ததே மென்றுளம் விழைந்து . 
நாட்டு தானும் சிக்கவந் திறுத்ததே நயக்கும் . ( கூச ) 


வான ளாவிய மாடமேற் றுகிற்கொடி மரம்போய்க் 
கானளாவிய கற்பகக் கிளையொடுங் கலப்ப 
ஆன ளாவிய வச்சிரப் படையினா னொழுகுக் 
தேனளாவிய மலரிலா தென்னெனத தேர்வான் . 


( கூரு ) 


வீதிகள் . 


கருநெடுங்கணா ரூடடலிற் பறித்தெறி கலனும் 
பொருவி லாமலா மாலையுங் குப்பையாய்ப் பொலியுந் 


20 


சூரைமாநகர்ப் புராணம் 


கெருவின் மேவுவோ ரொதுங்குபு பயப்பயச் சேறன் 
மருவு வாருயி ரூற்றினை பஞ்சுமா தவர்போல் , (ஙசு ) 


கடை வீதிகள் . 


மேக மண்டலந் தோய்தரக் காவணம் விரித்துப் 
பூக முங்குலைக் கதலியும் வேழமும் பொருத்தி 
மோக நன்குறக் குளிர்புனன் முற்றவுந் தெளித்துப் 
போக வைப்பென வாவண வீதிகள் பொலிவ . 


( ங எ ) 


( 


கட்டு மாலையும் பூக்களுங் காயொடு கனியு 
மட்டு றாதபன் முதிரையு மணங்கமழ் சாந்தும் 
பட்டு வர்க்கமும பன்பணிக் கலன்களும் பிறவு 
மெட்.டு மாதிரங் களும் வியப் புறநிறைந் திருப்ப . 


( ஙஅ ) 


விரும்பு மைம்பொறி நுகர்பல போகமும் வெறுப்ப 
வரும்பு மாவணப் பொலிவினைத தென வளப் பரிது 
சுரும்பு மாலிகைச் சூரனேத் தியதிறர் துணிந்து 
பெரும்பல் போகமுந் தொக்கென நாடொறும் பிறக்கும் . ( ) 


( 


செஞ்சு டர்ப்பிரா னடைந்தருச் சித்தது தெரிந்தே 
யெஞ்சு மற்றுள கோள்களுந் தொழப்புகுந் தென்ன 
மஞ்சு துஞ்சிய நிவந்தெழு மாடமா ளிகைமேல் 
விஞ்சு பன்னிறச் சிகரங்க டனித்தனி விளங்கும் . 


( ச O ) 


பரத்தையர் தெரு . 


வைய மாகிய கடலிடை வரிவிழி யாயு 
வெய்ய வார்வலை வீசியா டவரெனு மீன்சு 
ளைய கைப்படுத் தன்னவர் கைப்பொரு ளாய 
கொய்ய வாந்தசை பறித்துண்மா தர்கடெருக் குலவும் . ( சக ) 


ஆட லாற்சிலர் யாழெடுத் தமுதுகுத் தென்னப் 
பாட லாற்சிலர் படாமுலை யழுந்தமார் பணைத்துக் 
கூட லாசிலா கொவவைவா யூறன்மிக் கருத்தி 
நீடலாற்சிலா மயங்கும் நிகழ்த்திவாழ்ந் திடுவாா , 


( சட ) 


திருநகரப் படலம் 


உக 


வேளாளர் வீதி . 
தூய தாயகங்காகுலத் துதித்தவர் துகளின் 
றாய் வாய்மைய ரொப்புர வாற்றுதற் கஞ்சார் 
பாய சீர்த்தியர் பண்புற வுழுதொழில் பயின்று 
மேய வாழ்க்கையர் வீதியு மாயிடை விளங்கும் . 


( சங ) 


வருவிருந்துப சரித்தலாற் றம்பசி மாற்றார் 
பொருவில் கேள்வியர் சிவார்ச்சனை நாடொறும் புரிவார் 
வெருவி லாதுப காரமே விழைந்திடு மேலோர் 
மருவு , வார்தெருப் பெருவளம் யாவரே வகுப்பார் . ( சசு ) 


வணிகர் வீதி . 
நிறைபெ ரும்பொரு ளுடைமையிற் றனதனே நிகர்வார் 
மறையெ னும்படி மலைதரா மொழிபயில் வல்லார் 
கறைய றுஞ்சிவ தருமமே பொருளெனக் காமுற் 
றுறைம் கிழ்ச்சியி னீட்டுவா ரிருக்கையு மொருசார் . ( சுரு ) 
வெருளும் வன்சொலி லாதவர் மேதக வயலார் 
பொருளுந் தம்பொருள் போனினைந் தாக்கமே புரிவா 
ரருளு மம்பிகா பதியடிக் கன்புசற் றகலார் 
மருளுஞ் செய்கையில் வணிகர் தம் வளஞ்சொலும் வரைத்தோ, 


அரசர் வீதி . 
திருந்து செய்யகோ லுடைவிச யாலய தேவன் 
பொருந்து பல்கிளை துவன்றிய பொற்பினிற் பொலிவ 
மருந்து கொண்டுணும் வாழ்க்கையர் வாழுமூர் மயங்கா 
திருந்து வாழ்தர நிவந்தன வரசர்வா ழில்லம் . ( சஎ ) 
எங்கு மல்கிய . துணங்கற லெடுத்துவாய்ப் பெய்து 
பொங்கு செஞ்சுடர் விமெணி பொலிந்துவாள் வேந்தர் 
தங்குமாளிகை விளங்கலா லந்நகர் தணவாக் 
கொங்கு மல்குதா ரமரரூ ரெனப்படுங் குறிக்கின் ,. (சஅ ) 

மறையவர் வீதி . 
அங்க மாறான் குணாந்தவ ரருமறை யாளர் 
பங்க மேவுறா வாய்மையர் பசுவுடம் பழித்துத் 


உஉ 


க 


சூரைமா நகர்ப் புராணம் 


( 
சக 
) 


ச 


( 50 ) 


துங்க மேவிய பதிகழல் சார்பெருந் துணிவோர் 
தங்கள் வாழ்மனை வீதியு மொருபுறந் தயங்கும் . 
மறைமு முக்கமும் வானரை யவிகொள விளிக்கு 
நிறைமு ழக்கமுந் தொழுபவர்க் காசிக ணிரப்புக் 
துறைமு ழக்கமும் பரமதத் தொடர்பறக் களைவா 
னறைமு ழக்கமும் பெருகுவ வையர்வாழ் வீதி . 

ஆதிசைவர்மாளிகைகள் , 
பூதி கண்மனி வாஞ்சையர் பரார்த்தமும் போற்று 
நீதி வாழ்க்கைய ராகம நெறிமுழு துணர்ந்தோர் 
காதி மும்மலங் கண்ணுத லடி நிழல் கலக்கு 
மாதி சைவர்வா ழிருக்கையும் பொலிதரு மாங்கண் . 

அன்னசத்திரம் . 
விருப்பு மேவர யாவரும் விழைந்துண முல்லை 
யருப்பு நேருநல் லடிசிலும் பொன்னிற மமைந்த 
பருப்பும் பாகுங்குய்க் கருனை புஞ் சிற்றுணாப் பலவு 
மிருப்பு வாய்ந்தத் திரங்களு மாவயி னிலகும் . 


( ருக ) 


(ருஉ ) 


தண்ணீர்ப்பந்தர் . 


பேணி யாலவா யமைத்தெனச் சுந்தரப் பெருமான் 
காணி யாயவிவ் விடத்தினுங் கலந்தமைத் தென்ன 
நாணி வெய்யவன் வெப்பறப் பெருங்குளிர் நலஞ்செய் 
பாணி மேவிய பந்தரும் பொலியுமோர் பாங்கர் . 


( ரு ) 


சைவமுனிவர் மடங்கள் , 
தாத மார்க்கமுன் னாயநான் மார்க்கமுஞ் சமைந்தா 
ரோத மார்க்கமென் றுள்ளன யாவையு மொழிந்தார் 
நாத மார்க்கமே லொன்றியொன் றாநிலை நயந்த 
போத மார்க்கர்வாழ் திரு மடங் களும்பல பொலிவ . 

திருக்கோயில் . 
இன்ன பல்வளத் திருமட முதலிய வெவையு 
மன்ன நாப்பண் வீற் றிருப்பது பேரருள் வலிசா 


( ருச ) 


திருநகரப் படலம் . 


லன்ன மென்னடை யங்கயற் கண்ணியோ டனைத்துஞ் 
சொன்ன நாயகன் மகிழ்ந்தமர் சுடர்மணிக் கோயில் . 


( ரு ரு ) 


பொற்றமரை . 


வருந்து பல்லுயிர்ப் பவப்பிணி தீர்க்குநன் மருந்தாய்ப் 
பொருந்து பற்பல பூமுதல் வளத்தொடும் பொலியு 
முருந்து வெண்ணகை யொருபுறச் சுந்தரர் முன்பு 
திருந்து நன்மையின் விளங்குபொற் றாமரைத் தீர்த்தம் . ( ருசு ) 


திருக்கோபுரம் . 
நிலவு பொன்முடிக் கண்ணிறைந் தவனெனு நெடியோன் 
குலவு சந்நிதி முன்கரங் குவித்துநின் றென்னக் 
கலவு பொன்னணி முடிமிசைத் துகிற்கொடி கவின. 
வுலவு வாளொடு நின்றிடு மோங்குகோ புரமே . ( நிஎ ) 


திருமதில் . 
பகைவி ராயுருச் சிதைந்தசோ மூன்று முட் படர்ந்து 
நவிை ராவுமோ ருருக்கொடு நலமுறச் சூழ்ந்து 
தகைவி ராவுமா நின்றதை யென்னலாந் தணவா 
முகைவி ராவுபூங் கொன்றையான் றளிமுதன் மதிலே . ( நிவு ) 


விமானங்கள் . 


மாறு கொண்டசோ வங்கன மருவு தன் மதித்து 
வீறுகொண்டபொன் மேருவுஞ் சேயொளி வேணி 
யாறு கொண்டவற் குதவிசெய் பாக்கவண் மருவிக் 
கூறு கொண்டிருந் தெனப்பல விமானங்கள் குலவும் . ( டுக ) 
அன்றி யுந்தொழு தேத்திய கதிரவ னரற்கு 
மொன்று பல்லுல குயிர்த்ததா யாகிய வுமைக்கு 
ஈன்று தண்ணிய வுருக்கொடு நிழல்செயு நலம்போ 
லென்று மொண்கதிர் பரப்புவ விமானமோ ரிரண்டும். ( கா ) 

இலந்தைவிருக்ஷம் . 
புரிந்து நீழன்மாத் திரஞ்செயுங் கடம்புபோ லாது 
பரிந்து நீழலும் படர்சுவைக் கனிகளு முதவித் 


சூரைமா நகர்ப் புராணம் . 


தெரிந்து தீங்கனி தெவ்வுவா னடைதரு தெவ்வு 
மிரிந்து போகுகண் டகமுங்கொண் டிலகுமோர் வதரி . ( சாக ) 
எண்ணில் பல்கிளை மலிகடம் படியில் வீற் றிருப்போன் 
மண்ணி லத்தகு வதரிநன் னீழலு மருவல் 
கண்ணு மின்சுவைக் கற்பகத் தும்பெறக் கனிக 
ளண்ணு கிற்றலி னவைகவ ராசைகூர்ந் தன்றோ. ( கூஉ ) 


மற்ற விசேடங்கள் . 
மறைமு ழக்கமு மாகம மெனப்படு மா நூற் 
றுறைமு ழக்கமுங் குடமுழா முதலிய தொக்காங் 
கறைமு ழக்கமு நால்வர் வாய்ப் பாட்டொலி யறையு 
நிறைமு ழக்கமு மெழுகடன் முழக்கென நிமிரும் . 
சூழு வார்களு மரகர கரவெனத் துதித்துத 
தாழு வார்களுந் தடங்கணீ ரிறைத்திரு வினையும் 
போழு வார்களும் புகர்மலங் கழிப்பியா னந்தத் 
தாழு வார்களு மளவில ராவயி னம்மா . 


( சுக ) 


( காச ) 


( 


இன்ன பல்வள மலிந்தபொன் னாலயத் தெங்கள் 
கன்ன லஞ்சுவை கனிந்தசொற் கயற்கணா ளோடு 
மன்ன மேனமு முணர்தராச் சுந்தர வமலன் 
றுன்ன வீற்றிருந் தாருயிர்க் கின்னருள் சுரக்கும் . 

திருநகரப்படலம் முற்றிற்று , 


சு 


ஆகத்திருவிருத்தம் சருகூ . 


நைமிசவனப்படலம் . 


வலனுயர் மாதவர் வைகுதற் கிடமாய்ப் 
பலனுயர் கங்கையம் படுகாை யகத்திற் 
குலனுபர் தருப்பல குழுமவுற் றிருக்கு 
நலனுயர் பெரும் புகழ் நைமிசக் கானம் . 


( க ) 


நைமிவசனப் படலம் . 


உரு 


( உ ) 


மாங்கனி களுமுயர் வருக்கைக ளீன்ற 
தேங்கனி களும் விரி தலைச்செழுங் கதலி 
யாங்கனி களும்தி னயிறலிற் கற்பர் 
தூங்கனி களுமறந் தனர்சுக முனிவர் . 
சிங்கமும் யானையுஞ் சினங்கெழு புலியும் 
பங்கழில் கலையும்வெம் பணியுமொண் மயிலும் 
பொங்குவெம் பகையறப் பொலிதலின் முதல்வன் 
றிங்களு மரவமுஞ் செறிசடை வனமே . 


( ங ) 


கற்பகம் பொலிதரு கடவுளர் பலரு 
மற்பக முறவவிக் கணைவரிங் கறவோர் 
பொற்பமர் கனவினு மது புரிந் திலரேற் 
சொற்பயி லிதன்வளஞ் சொல்லவெண் மையதோ. 


( 
ச 
) 


செஞ்சடை மாதவர் திருமலர் செறிந்து 
மஞ்சடை வாவியின் வயங்குட னனைப்ப 
பிஞ்சடை தருக்குலம் பெய்மது மழையிற் 
றஞ்சடை மாக்குலந் தம்முட்ன னைப்ப . 
கோதமில் பேரருட் குழிசிய ரர்ய 
மாதவர் மேனியை மறைத்தல் வெண் பொடியே 
மேதகப் பயிறரும் விலங்குடன் மறைத்தல் 
சீதள நறுமலர் செறிந்தவொண் பொடியே . 
•பிறைபுரை மருப்புடைப் பெருங்குரல் வேழக் 
கறையடி மிதிப்பதக் கானக மலரே 
மறையுணர் முனிவரர் மலரடி மிதிப்ப 
தறைமதன் விடுசர மாயபன் மலரே . 


( சு ) 


( எ ) 


பாயவன் மரம்பல பயிலுமவ் வனம்பூ 
கேயவ னுருக்கொடு விள்ளுவ செருந்தி 
மாயவ னுருக்கொடு மல்குவ காயா 
தூயவ னுருக்கொடு சுடர்வன விதழி . 
மாதவர் செஞ்சடை வளைதர யாத்துப் 
பாதவ நிழற்சிவம் படர்ந்தினி திருப்பார் 


( அ ) 


| 


சூரைமா நகர்ப் புராணம் . 


மேதகு மவர்சடை வீழ்தர வகத்திப் 
போதவிர் பிறைச்சடைப் புனிதனை நிகர்வார் . 


( ச ) 


( க 0 ) 


( கக ) 


உறுவா ரருகுறு முழைச்சிறு கன்றை 
மறுவறு மொருகரந் தாங்குவர் மகிழ்ந்தே 
யறுபகை யறுபகை யாக்கிய வவர்பின் 
பெறுவது தெரிந்துமுன் பழகுபெற் றிமைபோல் . 
இத்தகு நைமிசத் தினிதுறை தருவா 
ருத்தம வெள்ளிய நீறுடல் வயக்கிப் 
பத்தியில் கண்மணி பற்பல பூண்டு 
புத்தியி னைந்தெழுத் தெண்ணுபு பொலிவார் . 
எழுகடல் பொங்கி யெழுந்து பரம்ப 
முழுமலை பேர்த்து முழங்கு கொடுங்கால் 
கெழுதரு மேனுங்கி லேசமொன் றில்லார் 
வழுவறு தங்கண்ம னந்தடு மாறார் . 
முளைத்தெழு காமமு தற்பல குற்றம் 
வளைத்தெழு மாறும னத்திட நல்கார் 
தளைத்தெழு பந்தம றுத்துயர் சால்பிற் 
றிளைத்தெழு வாரரு டேக்கிய நீரார்.. 


( கஉ ) 


( 


( ககூ ) 


மாலய னாதியர் வாழ்க்கையு மெண்ணார் 
காலவி கற்பமொ ழிந்தக ருத்தார் 
சீலமு ருக்கொட மர்ந்தன சீரா 
ரோலம றைத்தலை யுள்ளது தேர்வார் . 


( கச ) 


இருவினை யின்பய னின்பொடு துன்ப 
மருவி னுடற்குள தென்றும் திப்பார் 
கருவறு மாறுக தித்தவு பாய 
மொருசிவ மாக்கதை வாஞ்சையென் றுள்வார் . 


(கரு ) 


வேறு , 


புலத்தியன் அருவாசன் புலகன்வே தாரணியன் 
வலத்தியல் சுகனாணி மாண்டவி யன்சங்க 


நைமிவசனப் படலம் . 


எ 


( கச ) 


னலத்தமை சுனப்புச்ச னாரத னகுவசிட்டன் 
குலத்துயர் சம்வீர்த்தன் குணமலி மதுப்பிரியன் , 
சம்புதற்பரன் விந்தன் சவுநகன் சமதங்கி 
யம்புவி புகழ்கர்க்க னகத்தியன் காசிபன்சீர் 
நம்பிரை வதன்கிருது நாடிய புகழ்ப்பிருகு 
வம்பிலுத் தாலகன்கோ சிகனுயர் மாதேசன் . 
கண்ணுவன் வாமதேவன் காத்தியா யனனாதி 
யெண்ணரு முனிவரரு மீண்டினர் நறுங்கொன்றைக் 
கண்ணிய னருள் பெறுவான் கரிசறு மாமகமொன் 
றண்கனிய காதலினோ டாற்றின ரப்பொழுது , 


( கஎ ) 


( கஅ ) 


வெள்ளிய திருநீறு மேனியின் மேற்பொலிய 
வள்ளிய வக்கமணி மாலிகை யுங்கவின 
வுள்ளிய வெழுத்தைந்து முச்சரித் திடுநாவோன் 
றள்ளிய விருவினையான் றளைபிறி தொன்றுமிலான் . 


( கச ) 


( 20 ) 


( உக ) 


மன்னிய புகழ்வாத ராயணன் மாணாக்கன் 
பன்னிய வீரொன்பான் புராணங்களும்புயின்றோ 
னுன்னிய மாணவக ரொருங்கு பின் றொடர்ந்துவர 
முன்னிய குண்ச்சூத முனிவரன் வந்தனனால் . 
வந்தவன் றனைக்கண்டாங் கிருந்தபன் மாதவரு 
மந்தமி லுவகையராய் விரைந்தெழுந் தடிபணிந்து 
நந்தலி லோரிருக்கை நல்கிமற் றதிலிருத்தி 
முந்தநல் லுபசார முழுமையு முறையாற்றி . 
யாவரு மிருக்கவென் வெதிரிரு பால்மிருக் 
தோவரு முவகையரா யுத்தம முனிவரனே 
மேவருஞ் சிவசரிதம் விரித்துணர் மேன்மையனே 
தாவருங் கருனையனே யெனத்துதி நனிசாற்றி.. 
திருவளர் மகமொன்று செய்திடு மிப்பொழுது 
குருவளர் தெய்வமுனைக் கொ வெந்து விட்டதனா 
ஒருவள ரிம்மகமுந் தூய்மைய துத்தமனே 
வெருவளர் வினை நீங்கி மேன்மையும் மனம் யாமும் . 


( உக ) 


( உங ) 


உ அ 


சூரைமாநகர்ப் புராணம் , 


என்றுபன் முகமனுரைத் தியாங்களெல் லாமுய்ய 
நன்றுசெ யிஃதுணர்ந்து நானிலங் களுதய்யக் 
குன்றுவில் கொண்டசுரர் கொமெதின் மூன்றெரித்தோ 
னொன்றுபஃ றலந்தம்மு ளொருதல மினி துரைத்தி ( உச ) 
தலமுதலொருமூன்றும் தனித்தனி சிறந்ததுவாய்ப் 
புலமுற நினைத்தாலும் புத்திமுத் தியுமளிக்கும் 
பலமிகு மொருதானம் பகர்ந்தருள் செயவேண்டும் , 
வலமிகு புகழ்ச்சூத மாதவ வென்றனரால் . 

( உ ரு ) 


வேறு . 


முனிவர ருரைத்த வார்த்தை முழுமையுஞ் செவியி னேற்று 
நனிமகிழ் பூத்துச் சூத நன்முனி யொருமு கூர்ததம் 
பனிமதி முடித்த வேணிப் பகவனைத் தியானஞ் செய்து 
கனிதரு முளத்தி னொன்று கண்டினி துரைக்க லுற்றான் . ( உச ) 
கரைதரு தவத்தீர் நல்ல காரியம் விழைந்தீர் நும்மாற் 
புரைதரு தன்மை யேனும் பொலிதவ முடையே னானேன் 
விரைதரு சிவபு : ராண விருப்பமே யெந்த ஞான்றும் 
வரைதரு சிலையான் பாத மருவுதற் கேது வாமால் . ( உ.எ ) 


வெள்ளியங் கயிலை யாதி விரும்புபஃறலங்க ளுள்ளு 
மொள்ளிய மேன்மை வாய்ந்த வுத்தமத தலமொன் றுண்டால் 
வள்ளிய வனைய தானத் திருப்பெயர் வகுப்பி னெல்லாந் 
தெள்ளிய முனிவீர் சூரை யென்மனார் சிறந்த சான்றோ . ( ) 


மறைதெரி வியாத மேலோன் வகுத்த வீ பொன்பா லென்ன 
வறைபுரா ணங்க ளுள்ளொன் றாகிய காந்தர் தன்னிற் 
கறையில் கேத் திரகண் டத்திற் கரைதரப் பட்ட தாகு 
மிறைகரு தினர்க்குத் தீர்க்கும் வதரியா ரணிய மேன்மை . ( ) 
அத்தல மூர்த்தி தீர்த்தந் தலமென வாய் மூன்று 
மெத்தலங் களினு மெய்தா விசேடமா யிருக்கு நாளுங் 
கைத்தல் நெல்லி போல யாவுங்கண் டுயர்ந்த சான்றீர் 
முத்தலம் புகழத் தான மான்மிய மொழிவாங் கேண்மின் . () 


பு 


நைமிசவனப் படலம் . 


திரையெழு குமரி யாறுஞ் செம்மணி சிதறி நாளுங் 
கரையுடைத் தெழுவெள் ளாறுங் காமரு தென்பாற் றிக்கு 
முரையமை வடபாற் றிக்கு மெல்லையா யொழுகக் கொண்டு 
புரைதரு வளங்க ணல்கிப் பொலிதரு பாண்டி நாட்டில் . ( ஙக ) 
மறிதிரை சுருட்டி யோடு மதுந்தி வடபாற் கோட்டி 
னெறியுயிர் முழுதுங் காக்கு நெல்லைநா யகியோ டெங்க 
ளறிவுரூ வான கொற்ற வாளீச ரமர்ந்து வைகுஞ் 
செறிமலர்ப் பொழில் சூழ் தெய்வக் கோயிலூர்க்கு தீசித்திக்கில் . 
விரிசிறை யிரண்டு புள்ளும் விழுங்கிய பிழையிரிப்பான் 
பரிவொடு மயூர மெங்கள் பரம்பர னிளஞ்சேய் பாத 
முரியுபே ரன்பிற் போற்றி வத்தலின் மயூர வெற்பென் 
மரியயன் முதலோர் போற்று மதற்குநேர் குணக்குத் திக்கில் . 
சத்திய முதல்வ னென்று தணப்புறா திடப்பான் மேவிச் 
சத்திய நாதன் பொற்றாள் சக்கர பாணி யென்றுஞ் 
சத்திய நெறியிற் போற்றத் தவாதவன் மருவுந் தெய்வச் 
சத்திய கிரியென் றோதுந் தலத்துக்குத் தென்பாற் றிக்கில் . () 
நன்னிய மத்தை மேவி நைந்துநைந் திருகு வாருட் 
டுன்னிய மத்த ளாய சுரிகுழ லுமையா ளோடு 
மின்னிய வேணிக் கூத்தர் வீரசே கரனார் மேவ 
மன்னிய புகழ்சால் வீரை வனத்திற்கு மேல்பாற் றிக்கில் . ( ) 
• தனித்தனி யரையே யென்று சாற்றும்யோ சனையி னெல்லை 
யினித்தவத் தான மேவு மெண்ணினு மெல்லா நலகும் 
பனிததநீர்த் தடஞ்சூ ழந்தத் தானத்தைப் பற்ப னாஞ் 
மனித்தரின் வந்து வந்து வானரும் வணங்கிப் போவார் . (ஙசு ) 
கனிபல துவன்றா நின்ற காமரு வதரி நீழற் 
பனிமதி முடித்த வேணிப் பண்ணவன் கயற்க ணாளோ 
டினிதமாந் திருக்குரா லிலந்தையா ரணிய மென்றோர் 
நனியுயர் திருப்பேர்ஃயாரு நவில்வரச் சூரைக் கம்மா . ( ஙஎ) 
என்றுரை செய்த சூத மாதவ னிருதாள் போற்றி 
நன்றுரை செய்தா யைய நலமலி சூரை யென்னுந் 


சூரைமா நகர்ப் புராணம் 


தொன்றுரை யுறுதற் தேது வென்னைகொல் சொற்றி யென்றா 
ரன்றுரை யில்லாச் சூத மாதவ னறைய லுற்றான் . ( ஙஅ ) 

நைமிசவனப்படலம் முற்றிற்று . 


ஆகத்திருவிருத்தம் ககக . 


சூரியன்பூசித்தபடலம் . 


தண்ணிய மதியஞ் சூடுஞ் சங்கரப் பெருமான் பாத 
நண்ணிய கருகிப் பாச நாசஞ்செய் தின்ப மேய 
புண்ணிய முனிவீர் விண்ணும் புகழ்தரு சூரை யென்ன 
நண்ணிய நாம வேது நவிற்றுது நயந்து கேண்மின் . 

( ) 
திகழ்தரு தவத்தின் மிக்கான் சிறுவிதி யென்னும் பேரா 
னிகழ் தரு தன்மை யில்லா வெழில்வளர் கருங்கட் செவ்வாய்ப் 
புகழ்தரு மிருபத் தேழு மகளிகாப் புனைந்து தீமை 
யகழ்தரு மதியோன் கொள்ள வளித்தவற் கீது சொல்லும். ( உ ) 
நிறைமதித் தேவ கேட்டி நேரிழை யினையர் தம்மைக் 
கறையமை பக்க பாதங் கலப்புறா தொப்பக் கண்டு 
குறையற நடத்தின் மேன்மேற் கொள்ளுது மகிழ்ச்சி யின்றேன் 
முறைதபச் சிபித்து மென்றான் மொழிந்தது கேட்ட வாலோன் . () 
அருளிய படியே செய்வலையுறே லென்று கூறி 
வெருளிய லின்றி யொப்ப மேவிவாழ்ந் திருக்கு நாளின் 
மருளியல் கருங்க ணாளோர் மங்கைபால் விருப்பம் வைத்தான் 
பொருளியன் மேனி மற்றைப் பூவைமார் பொறாமை பூண்டு... ( ச ) 
வையமுற் றிறைஞ்சுந் தந்தை மலரடி வணங்கிப் போற்றி 
யையங்ன் 

மருக 

க னென்பா னன்றுடம் பட்ட வாறே 
செய்யலன் பக்க பாதஞ் செய்வனென் றிறைஞ்சிக் கூற 
வெய்யவென் கோப மூண்டு மேவுமா மதியைக் கூவி 


சூரியன் பூசித்த படலம் . 
மதியெனும் பெயரோய் சொற்ற மாற்ற மறத்த னன்றோ 
முதியவிப் பிழைபொ றுத்தேன் முனிவற வினிமே லேனும் 
பொதிசுர ரயன்மால் யாரும் போற்றிடப் பட்ட தாமென் 
விதி மறுத தொழியே லென்று வேண்டவு மறுத்தா என்றே . ( க ) 
மறுத்தகை யுணர்ந்து தக்கன் வள ரெரி சினந்தா லென்னக் 
கறுத்திரு கண்ணுஞ் சேப்பக் கலாநிதிப் பெயரோ யென்சொல் 
வெறுத்தலா லின்று தொட்டுன் மேனிதேய்ந் தொழிக வென்றா 
னிறுத்ததீ வினைவை வெல்லு மியல்புடை யாரு முண்டோ . ( எ ) 
ஒழிவருஞ் சாப மேற்றொவ் வொருகலை யாநா போறுங் 
கழிதரக் கண்ட வாலோன் கற்பக மாலை வேந்தன் 
வழிமது மலரின் மேலான் மாயவ னிவர்பாற் சென்றுறு 
மொழிதலும் பெருமான் பாற்போய் முறையில் கென்று விட்டார். ) 

ழியுஞ் சலிப்பொன் றெய்தா வொருபெருங் கயிலை சார்ந்து 
வாழிய பெருமான் பாத மலரடித் துணைமேல் வீழா 
வாழிய துயரத தோடு மழுதன னழுத லோடுந் 
தாழியில் சடையா னன்னோற் குற்றது சமையக் கேட்டு . ( கூ ) 
அஞ்சலை யஞ்சே லென்னா வங்கையா லெசிததா லோனைச் 
செஞ்சடை முடியில் வைத்தான் றேய்தலற் றுயர்ந்தா ன்ைனான் 
வெஞ்சினங் கொண்டு தக்கன் விதுவினை யுய்யச் செய்த 
மஞ்சனை யழையானாயோர் மகஞ்செயத் துணிந்தா னன்றே . ( க ) 


ஒண்குண மில்லா னாகி யுயிர்க்குயி ராகி நிற்கு 
மெண்குணச் செல்வன் றன்னை யிகழ்ந்தொரு வேள்வி யாற்றல் 
வண்குண மென்று புக்கான் மாமலக் கோட்பட் டார்க்கு 
நண்குண் மிதுவோ வின்னும் பலவுள நவிற்றுங் காலே . ( கக ) 
கற்பக மாலை வேந்தன் கஞ்சநாண் மலரின் மேலான் 
மற்பசு வளர்ந்த திண்டோண் மாயவன் வான நாட 
ரற்பக விளங்கு மோலி விஞ்சைய பாதி யோரைப் 
பொற்பகம் பொலியக் கட்டிப் புக்கனன் யாக சாலை . ( க . ) 
அச்சமொன் றேனு மின்றி யனை வரு மொருக்கு சூழ : 
வெச்சனே துணையாக் கொண்டு மகமினி தியற்ற லோடுக் 


கஉ 


சூரைமா நகர்ப் புராணம் . 


கச்சமி றவத்து மேன்மை யாழ்முனி கயிலை சார்ந்து 
நச்சர வணிந்த பெம்மா னகைமலர்ப் பாதந் தாழ்ந்து . 


( கங ) 


( 


ஐயனே நின்னை யெண்ணா தறிவிலாத் தக்க னென்னும் 
வெய்யதீக் குணத்தா னின்னே வேள்வியொன் றியற்றப் புக்கான் 
செய்யதன் றென்னா ராகித் தேவரு மொருங்கு தொக்கார் 
வையமுற் றுய்யு மாறு மதித்தருள் செய்தி யென்றான் . ( கச ) 
மகதியாழ் முனிவன் வார்த்தை மாதேவன் கேட்டு நக்குத் 
தகவிலா னோடு வேள்விச் சாலையும் படுபா டின்னே 
கநெகக் காண்டி யென்னா வருளியோர் நுதற்க ணின்று 
மிகவலி படைத்த வென்றி வீரனைத் தோற்று வித்தான் . (கரு ) 


| 


யக 


( 


. 


( 


தோற்றிய வீரனையன் றுணைமலர்க் கமல பாதம் 
போற்றிய வணங்கி நின்று புண்ணிய முதல்வா நாயே 
னாற்றிய வாங்குற் றேவ லருளகென நமது பாக 
மாற்றிய கருதித் தக்கன் மகம்புரி கின்றா னென்றான் . ( கச ) 
என்றலுஞ் சினந்து பொங்கி யெழுந்துவெங் கணங்க ளோடுஞ் 
சென்தழன் முழங்கி யார்க்குஞ் சிறுவிதி சாலை புக்கா 
னன்றவ ணிருந்த யாரு மடுபுலிப் போத்து நோக்கிக் 
குன்றுமான் குழாங்க ளென்னக் குலை குலைந் தோடினாரே . ( கன ) 
ஓடிய சுரரை யெல்லா மொய்யென வளைத்துக் கொண்டு 
கூடிய வாளால் வீசிக் குறைவறு தண்டஞ் செய்ய 
நாடிய தக்க னோடு நகுதலை யிழந்தா னெச்சன் 
பாடிய மதிதேய்ப் புண்டான் பகனகை யொடுகண் டோற்றான் . ( ) 
அவியுணத் திரட்டு மங்கை யறுப்புண்டா னழலோன் மற்றைச் 
சவியுடை யமரர் யாருந் தக்கதண் டங்கள் பெற்றார் 
குவிமுலை யனையர் மாதர் தமைக்கொடுங் கணங்கள் பற்றிச் 
செவியுறப் புல்லிப் புல்லித் தீர்த்தன காம நோயே . ( கசு ) 
இன்னணந் தண்ட மாற்றி யேகினன் வென்றி வீர 
னன்னணந் தண்ட முற்ற வமரருட் கதிரோ னென்பான் 
பன்னரும் பெருமை சான்ற பரம்பரற் பிழைத்துக் கெட்டோ 
மென்னநைர் திரங்கி யேங்கி யிவையிவை நினைய லுற்றான் , ( 20 ) 


சூரியன் பூசித்த படலம் . 


நக 


உலகிருண் முழுது மோப்பி யுறுபொருள் பலவுந் தேற்றி 
நிலவுபல் கருமச் சான்றாய் நிகழுநா மந்தோ வந்தோ 
விலகிருண் மூடப் பட்டு விரிபொரு ளொன்றுந் தேறா 
தலகில்வெவ் வினைக்கோட் பட்டே மழகிது நமது செய்கை . ( உக ) 
இறைவன் முக் கண்ணு ளொன்றா யெண்வகை யுடம்பு ளொன்றா 
யறையிருப் பிடத்து ளொன்றா யமைந்ததேர்க் காலு ளொன்றாய்க் 
குறையற விருந்த நாமிக் கொடுந்துய ருழப்போ மென்னிற் 
கறைமிடற் றவனை யெண்ணாக் கயமையெத் துயர்க்கும் வித்தாம் . ( ) 
பாதகச் சிதம்புத் தக்கன் புதல்வியர்ப் பயந்த வாறுங் 
காதலிற் கலை நி லாவிற் களித்துளங் களித்த வாறு 
மேதக வொழிய வன்னான் வேள்விசெய் திட்ட வாறு 
நோதக வெமக்கா யிற்றா னுவலுவ தென்னே யென்னே . ( உ x ) 


கன்றுநெஞ் சுடைய தக்கன் கனன் முகத் துதவு மாட்டூன் 
மென்றுமென் றருந்தப் புக்கு வேரொடு மெயிறி ழந்தோர் 
துன்றுபல் லுறுப்பின் மேலாஞ் சுடர்விடு விழியி ழந்தோ 
கன்றுகஞ் செய்கை கேட்பி னாடெலா நகைக்கு மன்றே , (உச ) 
என்றுபற் பலநினைக்கு இரங்கி நெட் டுயிர்ப்பு வீங்குங் 
கன்றுநெஞ் சுளைந்து வாடுங் கருதருஞ் சமழ்ப்பின் மூழ்குங் 
கொன்றுமுப் புரமுஞ் சாய்த்த குமுகன்வாழ் கைலை மேவி 
யொன்றுபே ரருள் பெற் றம்ம வுய்துமென் றெழுந்தா னன்றே . ( ) 
கண்ணிய வரங்கள் யாவுங் கண்ணிய படியே நல்குந் 
தண்ணிய கைலா யத்தைச் சார்ந்துநந் தியைமுன் போற்றிப் 
புண்ணிய நாதன் முன்பு போய்ப்பணிந் தெழுந்து யாகத் 
துண்ணிய புகுந்து பட்ட் வுறு துயர்க் களவின் 

( 2 + ) 
முழுதுல கிறைஞ்சா நிற்கு முதல்வரின் முகத்துக் கண்டுஎணா 
யிழுதையே னமர்த லாலே யெவ்வுயிர்க் குங்கண் ணானேன் 
பழுதிலத் தகையே னோக்கும் பார்வையின் றிருத்த னன்றோ 
வெழுவிடம் பருகி வானத் தெவரையும் புரந்து ளா 

ளாயே . 

( உ.எ ) 
சிகைபடு தழற்கட் செல்வ திகழுனக் கிருக்கை யாகி 
நகைபடு மெளியே னிந்தாணகையிழந் திருத்த னன் 


கூச 


சூரைமாநகர்ப் புராணம் . 


முகைபடு வெண்பற் செவ்வாய் மூவுல கீன்ற செல்வி 
தகைபடு மிடப்பான் மேவத் தழைந்துளா யருளல் வேண்டும் . () 


( 


அறிவிலா மையினா னின்னை யவமதித் தவனைச் சார்ந்த 
சிறியனேன் கரிசு முற்றுந் திருவுளத் தடைத்தி டா 
குறிபெறு முன்னாள் போலாட் கொண்டினி தருள வேண்டும் 
வெறிமல ரிதழி மாலை மிலைச்சிய வேணி யோயே . ( உக ) 
என்றுள முருகி நைந்து நைந்தினி தேத்த லோழில் 
குன்றுவில் வரங்கி மாயக் கோலொன்று தாங்கி மூன்றூர் 
வென்றுவா னவுரைக் காத்த விததகன் கருணை கூர்ந்து 
நன்றுநன் றஞ்சே லென்று நகைமுக மலர்ந்து கூறும் . ( ங O ) 
அம்புய மலர்த்துஞ் செங்கே மலரியே பாண்டி நாட்டில் 
வம்புயர் கோயி லூாக்கு வடக்குமா மயிலோங் கற்கு 
நம்புயர் குணக்கு மெய்ய நகர்க்குததெற் குயர்ந்தோர் போற்றிப் 
பம்புயர் வீரை யென்னும் பகர்பெரும் பதிக்கு மேற்கு . (ஙக) 
இந்தநான் கெல்லைக் குள்ளா லிருப்பதோர் தெய்வத் தான் 
மந்தமா தலமி லந்தை வனமென வறைவர் யாரும் 
புத்திகூர் வதரி நீழற் பொலிந்தவ ணுறைவோ நாளு 
முந்தியா தரங்கூாந் தெண்ணின் முனிவர் வந் திறைஞ்சிப் போவார் . 
கொங்கலர் கூந்தற் செவ்வாய்ப் பார்ப்பதிக் கோதை யோடுஞ் 
சங்கர நாத னென்னுந் தவலரும் பெயர் பூண் டென்று 
மங்கண் வாழ்ந் திருபபோ நாமங் கடைந்தெவர் பூசித் தாலு 
மங்கருந் தீமை யெல்லா மாய்ததுய ரின்பத தாழ்வார் . ( கூ.க.) 
எந்தநற் றலங்க ளுள்ளு மேற்றமத தலமென் றோர்தி 
யெந்தான் னீழ லுள்ளு மேற்றமவ வதரி நீழ 
லெந்தநற் றீர்த்தத் துள்ளு மேற்றமத் தலத்தார் தீர்த்த 
மெந்தநன் மூர்த்தி யுள்ளு மேற்றமத் தலத்தின் மூர்த்தி . ( ஙச ) 
அத்தல நாமஞ் சொற்றா ரடைவர் நம் முயர்சா லோக 
மத்தலஞ் சிந்தை செய்தா ரடைவர் நம் முயர்சா மீப 
மத்தலங் காணப் பெற்றா ரடைவர் நம் முயர்சா ரூப 
மத்தலம் வசிக்கப் பெற்ற ரடைவர்நம் முயர்க லப்பே .. ( கூரு ) 


- 


சூரியன் பூசித்த படலம் . 


கூரு 


அனையமா தலத்தை யின்னே யடுத்து நீ யழலோன் றிக்கி 
னினையவர்ந் தீர்த்தந் தொட்டு கிரம்புமத் தீர்த்தங் கொண்டு 
புளையவா நம்மை பாட்டிப் பூசைசெய் திருப்பை யாயி 
னினையவா ராதொன் றேனு மெய்துவை நினைத்த யாவும் . ( கூசு ) 


என்றுபே ரருளிற் கூறி யெம்பிரான் விடைகொடுத்தான் 
கன்று முள் வருத்த மன்றே காற்றியின் புற்றான் போன்று 
குன்று சூழ் , பரிதி யென்பான் குழகனை மீட்டுத் தாழ்ந்து 
வென்றுமேம் படுமத் தான மடைதரல் விழைந்தெ ழுந்தான் . ( ஈ.எ ) 
வடதிசைக் கதிரோன் றோற்றித் தென்றிசை வருதலாலென் 
னடையுமோ புடவிக் கென்று யாவரு மச்சங் கொள்ள 

டயெலாந் தரளஞ் சிந்த வால்வளை கருவு யிர்த்து 
மிடைவள மலிந்த பாண்டி நாட்டக மேவி னானே . ( ஙஅ ) 


வான் 


இறையவன் சொற்ற வாறே மயூரவெற பெழில்சான் மேற்கு 
மறைபுகல் கழனி வாசன் மாண்புசா றெற்கு மேன்மை 
யுறைபெரு வீாை யென்ப தோங்கிய கிழக்கு மெய்ய 
நிறைதரு வடக்கு மாக நிலவுதல் கண்டா னன்றே . ( ஙகூ ) 
இதுகொலா மிறைவன் சொற்ற வில்ந்தையா ரணிய மென்று 
மதுவிறாங் கமல மெல்லா மலரிய வுதயஞ் செய்வே 
கதுமெனப் புகுந்து கண்டான் காமரு வதரி நீழன் 
முதுதவ முனிவர் போற்ற முளைத்தமா சிவலிங்கத்தை . ( 10 ) 
காண்டலு மகிழ்ச்சி பொங்கக் கைகுவித் திறைஞ்சி வீழ்ந்து 
பூண்டயங் கிளமென் சாயற் புணர்முலை பாகங் கொண்ட 
வாண்டவ னிங்கு மேய வருளெவ ரறிய வல்லார் 
மாண்டவத் துயர்ந்தா ரன்றி மற்றையோர் தம்மு ளென்றான் . ( சக ) 
வள்ளலா ருரைத்த திக்கின் மதித்தொரு தீர்த்தர் தொட்டாங் 
கெள்ளலி லாத கங்கை முதலிய வெவையுந் தாபித 
துள்ளவா மனைய தீர்த்தத் துறவிதிப் படியே மூழ்கிக் 
கள்ளகி னீறு பூசிக் கண்மணி மாலை பூண்டு . 

( சஉ ) 
வேதத்தின் சார மாகி விளங்குமைந் தெழுத்து மெண்ணி 
யேதத்தி னின்றே தீர்ந்தோ மெனும் பெரு மகிழ்ச்சி பூண்டாங் 


கூசு 


சூரைமாநகர்ப் புராணம் . 


கோதத்தின் விடமுன் னுண்ட வொருவனை பிருவர் தேடு 
நாதத்தின் முடிவா னானைப் பூசிப்பா னயந்து செல்வான் . ( சங ) 
கஞ்சநாண் மலர்முன் னாய கடிமலர் பலவும் வில்வத் , 
தெஞ்சலி மளிர்முன் னாய விணர்த்தளிர் பலவுஞ் சாந்துக் 
துஞ்சலில் கனியுங் காயுஞ் சொற்றில் பிறவு மீட்டி 
மஞ்சனந் தன்னாற் செய்யப் பட்டதின் வயங்கக் கொண்டு . ( சச ) 
விதிவழி யாட்டி யாட்டி விருப்பினொற் றாடை யிட்டுத் 
துதிகமழ் சாந்து பூசித் துணர்மலர் பலவுஞ் சூட்டி 
மதியமை வில்வஞ் சாத்தி வயங்கிய களியுங் காயு 
மதிசுவைப் பிறவு நேர்வைத் தலங்குப சாரத் தூட்டி . ( சாரு ) 


குறையற முகமன் யாவுங் கோதறச் செய்த பின்பு 
முறையினட் டாங்க மாக முன்பல வணக்கஞ் செய்து 
மறைமுடி வின்னுர் தேறா வள்ளலார் திருமுன் னாக 
நிறைமகிழ் பூத்து விம்ம நின்றிது துதிக்க லுற்றான் . 


( சசு ) 


| 


ஆரண முதலே போற்றி யாரண முணராய் போற்றி 
பூரன் 
ரணப் பொருளே போற்றி பூரணா னந்த போற்றி 
காரண மானாய் போற்றி காரணங்கடந்தாய் போற்றி 
நாரணற் கரியாய் போற்றி நாரணற் குரியாய் போற்றி . ( சஎ ) 
வந்துவந் திரப்போ ரெல்லாம் வறியரா காத வண்ண 
முந்து முந் தருளிச் செய்யு முடிவிலா முதலே போற்றி 
நந்துநந் தணிந்த காதி னலமிலேன் றுதியு நன்று 
கந்துகந் துகக்கை யோடுங் கலந்துவந் தருள்வாய் போற்றி . ( ச.அ ) 
வெள்ளிய விடையாய் போற்றி விரிந்தசெஞ் சடையாய் போற்றி 
யொள்ளிய படையாய் போற்றி யுமையொரு புடையாய் போற்றி 
தள்ளிய கடையாய் போற்றி தரக்கத ளுடையாய் போற்றி 
நள்ளிய நடையாய் போற்றி நகுமதித் தொடையாய் போற்றி : ( ) 
இளைத்துவந் தடியில் வீழ்ந்த விந்துவைத் தரித்தாய் போற்றி 
வளைத்துமா மேரு மூன்றார் மாட்டிவிண் பரித்தாய் போற்றி 
தளைத்துநின் றடர்க்கு மன்பர் தவாமல மிரித்தாய் போற்றி 
விளைத்துவெடி முழக்க மேவு வெங்கரி யுரித்தாய் போற்றி . ( 60 ) 


சூரியன பூசித்த படலம் . 


கூஎ 


குழக போற்றி 


உரைசிறந் தொளிரு மேலோ ருளத்தொளி யானாய் போற்றி 
யரையிருணடனஞ் செய்யு மம்புயப் பதத்தாய் போற்றி 
குரைகட லெழுந்த நஞ்ச மமுதுசெய் 
தரை புகழ் வதரி நீழற் சங்கர தேவ போற்றி 

( ருசு ) 
இனையால் அதிமு ழக்கி யிலங்குபார்ப் பதிமுன் சென்றே 
யனையமஞ் சன நீ ராட்டி யான்றசெஞ் சாந்து கோட்டி 
நனையபன் மலருஞ் சூட்டி நறும்புகை யாதி காட்டிப் 
புனையவல் லுணவு மூட்டிப் பூசைசெய் திருந்தா னன்றே . ( 62 ) 
இத்தகு பூசை யாற்றி யிருந்தனன் கதிரோன் சின்னா 
ளத்தகு பூசை நோக்கி யாரருள் சுரந்து பெம்மான் 
வித்தக விலிங்க இன்றும் வெளியுருக் கொண்டு தோன்றி 
யொத்தக முவப்ப வெய்யோன் மனைவிளித் துரைக்க வற்றான் . ( J 


ஆழியொன் றுடைய தேரோ யழிதகை யவனைச் சார்ந்த 
பாழிகொ டீமை செய்யும் பாதக மனைத்து மிந்த 
ஆழியு மழித ராத வுயர்தலத் துற்ற போதே 
வாழிரீத் துயர்ந்தா யெல்லாச் சிறப்பு நீ மருவி னாயால் . 


( ருச ) 


நலமலி தீர்த்தந் தொட்டு நாடொறு நம்மை யாட்டிப் 
புலமலி யன்பு பொங்கப் பூசனை புரிந்த வாற்றால் 
வலமலி யெயிறுங் கண்ணு மருவுக பண்டு போலக் 
குலமலி தேசு மேன்மேற் கொண்டு பொலிதி யென்றான் . ( ந G ) 
என்றலு முவ்கை பொங்க வேழ்பரித் தோரோன் றாழ்ந்து 
குன்றவிற் பிரானே நாயேன் கூறும்விண் ணப்ப மொன்று 
நன்றமைந் தோங்கு மிந்த நற்றலந் தீர்த்த மேன்மை 
பொன்றலி னீயு மென்பேர் பூண்டினி தமர்தல் வேண்டும் . (கா ) 
தவாவருள் பெற்றே னிந்தத் தலம் புகுந் தடியே னற்றா 
லவாமுத லறுத்த யோக ரகத்தொளி யாகி நிற்கு . 
முவாமதி முகத்தாள் பாக வொழிவதற் குள்ள மில்லேன் 
குவானமணி பொலியென்றீர்த்தக்கோட்டில்யானிருத்தல் வேண்டும் . 
என்னுடை வாரந் தோறு மெரிமருள் கமலம் பூத்த 
வென்னுடைத் தீர்த்த மூழ்கி யிலங்குவெண் ணீறு 


கூஅ 


சூரைமா நகர்ப் புராணம் , 


யென்னுடைப் பூசை கொண்ட நின்னைவர் திறைஞ்சு வோர்தோ 
மென்னுடை யவரென் றோத வெண்ணிய தெய்தல் வேண்டும் . ( ) 
இத்தகு வரங்க ளெல்லா மெளியனேற் குதவு கென்ன 
வுத்தமன் கருணை பொங்க வொற்றைக்காற் றேரி னோய் நீ 
சித்தம்வைத் துரைத்த யாவுஞ் சிவணுக் தந்தோ மென்று , 
வித்தக விலிங்கத் துற்றான் வேதங்க ளளத்தற் கொண்ணான் . ( நிசு ) 
அன்றுதொட் டளவா மேன்மை யத்தலங் கதிரோ னாமத் 
தொன்றுமெப் படியா லென்னி லொருபெயர் சூர னென்பார் 
நன்றுமப் பெயரா லென்று நவிற்றுவர் சூரை யென்று 
துன்று பன் மலர்சா றீர்த்தஞ் சூரிய தீர்தத மென்பார் . ( சுய ) 
மன்னிய வதரி நீழல் வயங்குசங் சரநா தப்பேர் 
துன்னிய பெருமான் றன்னைச் சூரிய நாத னென்பார் 
பன்னிய கதிரோற் குள்ள பரியாயப் பெயர்களாலு 
மின்னிய தலமுன் மூன்றும் விளம்புவ ரறிவான் மிக்கோர் . ( காக ) 
மண்ணொடு விண்ணும் போற்றும் வதரியா ரணியந் தன்னிற் 
பண்ணொடு வண்டு மேவு மலர்செறி பரிதி தீர்த்தத் 
தெண்ணொடு நெய்பேர் னீங்கா தியைந்தமேல் கரையோர் கோயிற் 
கண்ணொடு நகையும் பெற்ற கதிரவன் வாழு மென்றும் . ( கூஉ ) 
சூரிய தீர்த்த மூழ்கிச் சூரியன் றனைச்சே வித்துச் 
சூரியன் பூசை செய்த சூரிய நாதன் பொற்றாள் 
சூரிய னுதயங் கண்டு தொழுதெழு நியமத தோரச் 
சூரியன் போலீத் தேசு துன்னியா னந்தத் தாழ்வார் . ( சு ) 
குட்டமே தொழுவே தீராக் குன்மமே கொடுங்கண் ணோபே 
நட்டமே யியற்றும் வெப்பே நடுக்குறு காச நோயே 
வட்டமா ஞாலத் துள்ள மற்றைநோ யனைத்தும் வெய்யோன் 
றொட்ட நீர் தோய்ந்து ளாரைத் தோய்தரா தகலு முண்மை . ( கச ) 
எந்தையா ரருளால் வெய்யோ னியற்றிய தீர்த்தந் தோயிற் 
றந்தைதாய் மறையோர் மன்னர் தாரமா திகளைச் சீறி 
யந்தையால் வதைத்த பாவ மகன்றிடு மதான்றன் னார்தா 
முந்தைநாட் புரிந்த பாவ முழுமையு முருங்கி மாயும் 


சூரியன் பூசித்த படலம் . 


கூகூ 


வீரத்தை விரும்பி னோரு மெய்வழி பாடு செய்யுந் 
தாரத்தை விரும்பி னோருந் தரணியோர் குடைக்கீ ழாளும் 
பாரத்தை விரும்பினோரும் பரவுமெய்ஞ் ஞான மெய்து 
மீரத்தை விருமபி னோரு மெய்துவ ரந்நீர் மூழ்கின் .. ( சுசு ) 
பிரமராக் கதமே பேயே பெருவலிப் பூத மேமற் 
று ரனிலா மேவலாற் சார்ந் துறவருத்திடும ணங்கே 
விரவிவை முதலாம் யாவும் விரும்பியத் தீர்த்தர் தோய 
னிரவிமுன் பனிபேர லஞ்சி யெறுழழிந் திரிந்து போமே . ( சுஎ ) 
பொருள் பெற வேண்டி னாலும் பொருவின்மா மறைமுன் னயுந் 
தெருள் பெற வேண்டி னாலுஞ் சிவபிரான் பாதஞ் சாரு 
மருள் பெற வேண்டி னாலு மாடினோர் தமக்கு நல்கு 
மிருள் பெற் வேண்டி னாலு மெய்துறா வெய்யோன் றீர்த்தம் . (1) 


( சுசு ) 


நன்புலத் தவர்க ளேத்த நகுகதிர்த் தீர்த்த மூழ்கி 
வன்புலப பரிய தாய கரைமிசை மருவி நாளுந் 
தென்புலத் தவர்க்குத் தாங்கள் செய்கடன் செய்வா ராயிற் 
பின்புலப் பரிய போகம் பெறுவர் மற்றவர்க ளோடும் . 
எந்தநாண் மூழ்கி னாலும் பெரும்பய னெய்து மேனு 
மந்தமா தீர்ததம் வெய்யோன் வாரத்தா தென்மே லாகுஞ் 
சந்தமா ரனைய தீர்ததத் துளியொன்று சாரு மேனும் 
பந்தமா ரந்தீர் தோய்ந்த பவனமேற் படினும் போதும் . 
கதிரவன் தீர்த்த மேன்மை கட்டுரைத் திடவல் லார்யார் . 
முதிர்தவ முனிவீர் சூரை யெனமொழி வதனுக் கேது 
வதிர்கட லுலகஞ் சொல்வ தறைந்தன மினுமோ ராற்றாற் 
பிதிர்தரா வேது வுண்டா லதனையும் பேசக் கேண்மின் 


( எ O ) 


( எக ) 


சூரியன் பூசித்தபடலம் முற்றிற்று . 


ஆகத்திருவிருத்தம் உசுஉ . 


சூரன்பூசித்தபடலம் . 


தக்கனார் புரிந்த வேள்விச் சாலையிற் குழீஇய தேவர் 
முக்கணெம் பெருமாற் கன்று மனமுதன் மூன்றா னுஞ்செய் 
தொக்கபா தகமோர் மூன்றுந் துடி துடித் துருக்கொண் டென்னப் 
பக்கவெவ் வுலகும் வந்துற் பவித்தன ராரர் மூவர் . ( க) 
வலிகெழு சூரன் சிங்க மாமுகன் மடங்கா வென்றி 
யொலிகெழு தாரு கன்பே ரோதிய வொருமூவர்க்கும் 
பொலிகெழு பெருந்த வத்தாற் புண்ணியப் பெருமான் பாங்கர் 
மெலிகெழு தன்மை யில்லா வரம்பல வெறுப்பக் கொண்டார் . ( ) 
கெடலரு மரணம் வாய்ந்த கேழ்கிளர் நகரு நாளும் 
விடலரு மணிபொன் னாதி மிகுபெரும் பொருளு மாசை 
படலரு மழகு வாய்ந்த பருவவொண் மடா லாரு 
மடலருங் கருவி வாய்ந்த சேனையு மமையப் பெற்றார் . ( ங ) 
மானமில் கொடுமை வஞ்சம் வயக்கிட வல்லா ராகி 
யூனமில் செம்பொ னாம் முதலிய வொருக்கு தெவ்வி 
யானவா யிரத்தின் மேலெட் டண்டங்கண் முழுது மாண்டு 
தேனகு கற்ப கத்தார்த் தேவரை யேவல் கொள்வார் . 

( ச ) 
அலைகட லகத்துத் தோணி யமைதர வியக்கிச் சென்று 
வலையெடுத் தெறிந்து மீனம் வாருபு குவித்தல் செய்து 
நிலைகுலைந் தலகு பற்றி நிரம்புகுப் பைகளொ ழித்து 
மலைதரு சிறையிற் பட்டு மயங்கினார் வான நாடர் . ( ரு) 
வானவர் வருத்த நோக்கி வண்டுளர் தண்டு ழாய்மா 
லானவர் முதலோர் கூடி யணிகெழு கயிலை சார்ந்து 
நானவன் மலருங் கூந்த னங்கையோர் பாகக் கொன்றைக் 
கானவன் பாதந் தாழ்ந்து கந்தனை யனுப்பு கென்றார் . (ச ) 
இரந்திரர் தழுது வேண்டு மேழைவா னவர்க்கி ரங்கிச் 
சுரந்தருள் கருணை மூர்த்தி தொக்கபல் படையி னோம் 


சூரன் பூசித்த படலம் . 


( 
அ 
) 


கரந்துமால் வரைக ளஞ்சுங் கதிர்வடி வேலு நல்கி 
யுரந்துளை படுத்தித் தெவ்வை யொழித்துவிண் காக்க வென்று . ( எ ) 
கலகல வொலிக்குந் தண்டைக் காலுடை யிளவற் கோதி 
நலமலி விடையு நல்க நயந்தவன் பாதம் போற்றி 
வலமலி குமரப் புத்தேண் மணிநெடுந் தேர்மேற் கொண்டு 
விலகருந் தானை சூழத் தக்கணம் விரைந்து செல்வான் . அ 
செல்வழி வரையுந் தார காசுர னுயிருஞ் சிந்த 
வெல்வழி படைதொட் டப்பா லேகுழி யாங்காங் குள்ள 
நல்வழி யருளுந் தந்தை நயந்துவாழ் தலங்கள் போற்றி 
வல்வழி பியங்கும் வீர வாகுவான் முழுதுந் தேர்த்து . ( கூ ) 
மணிமதி லுடுத்த வீர மகேந்திர வரத்து மேய 
பணியலன் மைந்த னய பானுகோ பனைமுன் னோருக் 
திணிகெழு படையும் வீரச் சிங்கமா முகனுஞ் சிந்த 
வணிகெழு படைகை தொட்டா னமர்த்தனன் சூர னோடும் . ( க 0) 
இலங்குபொன் புரையு மேனி யிலங்கெழிற் குமர வேளு 
மலங்கலந் திணிதோள் வென்றி யடுசினத் தசுரர் கோவுங் 
கலங்கலில் போர்மேற் கொண்டு கடிதெழூஉ விசும்பிற் செல்வார் 
குலங்கெழு திசையிற் செல்வார் குரைகடற் றலையிற் செல்வார் . () 
மற்றுமோ ரண்டஞ் செல்வார் வயங்கதன் புறத்துச் செல்வார் 
கொற்றமா மேரு வென்னுங் குலமலை யகத்துச் செல்வார் 
பொற்றவெங் கோபம் பொங்கப் புறக்கட லகத்துச் செல்வா 
ரற்றமின் றாகி யிவ்வா றிருவரு மாடுங் காலை . 

( கஉ ) 
கண்டல மந்தி யாருங் கண்புதைத் தகன்று போக 
மண்டலந் துருவிய புக்கார் மயூரவெற் பினுக்குக் கீழ்பால் 
வண்டல மந்து பாடு மாலிகைத் தடந்தோட் சூருங் 
குண்டலச் செவிச்செவ் வேளுங் குறுகியா டமர்செய் தாரால் . ( ) 
ஆயிடை யமருக் காற்றா தச்சமுற் றிரிந்தான் சூரன் 
மாயிருங் கதிர்வே லூன்றி வள்ளலு நின்றான் மண்மே 
லாயிரல் கிரெ றிக்கு மவ்வயி லூன்றி யெங்கள் 
சேயுறு தலத்தை யாருந் திருவேலன் குடியென் பாராம் . 


சஉ 


சு 


சூரைமா நகர்ப் புராணம் . 


( 


மன்னுபல் லுலகும் போற்றி வழிபடு தலைச்செய் துய்வா 
னின்னுமவ் விடத்தி லந்த விளவலவ் வாறே நிற்பன் 
கொன்னுமற் றவன்றுள் போற்றி வழிபடு குணத்தின் மிக்கார் 
மின்னுபல் போகந் துய்த்து வீட்டின்ப முறுவ துண்மை . (கரு ) 
மகப்பெற வேண்டி னாலு மணிமுத லாய செல்வ 
மிகப்பெற வேண்டி னாலும் வேதநூன் முதல யாவு 
நகப்பெற வேண்டி னாலு நல்லருண் மலமோர் மூன்று 
முகப்பெற வேண்டினாலு முதவுமவ் விளஞ்சே யம்மா . 

( கச ) 
கொழிவள மலிந்த் வேலன் குடியிலவ் வேலன் மேவிக் 
கழிமகிழ் சிறக்குங் கோயில் கவினுறப் புதுக்கு வாரு 
மொழிதலில் வளங்க ளாக்கி யுவபபொடு நல்கு வாரும் 
பழிதபு போகர் துய்த்துப் பார்முழு தாண்டு வாழ்வார். ( கஎ) 
கோலமார் பொழில்சூழ் வேலன் குடியமர் வேல வற்கு 
ஞாலமார் வத்திற் போற்றப் பூசனை நடத்து வோருஞ் 
சீலமார்ந் துயரு மற்றைச் சிறப்பெலாஞ் செய்விப் போரு 
மூலமா ரனையான் பாத முழுக்கலப் படைந்து வாழ்வார், (கஅ ) 


( 


வேறு . 


வண்டார்தொடைத் தடந்தோட்குகன் மற்றோரிட நண்ணக் 
கண்டார்பல வானோரவண் கைகூப்பிய டைந்து 
தொண்டார்தரப் பலபூமழை சொரிந்தாருளத் துவகை 
கொண்டாரதைப் பலவானவர் குடியென்றுரை செய்வார் . ( சுகூ ) 


வேறு . 


| 


பன்னரும் வனப்பு வாய்ந்து பரிதியிற் பொலியுஞ் செவ்வேள் 
சொன்னவத் தான நின்று மற்றொரு சூழல் புக்கா 
னென்னரு மவணா லத்தி யெடுததனர் துதித்து நின்றா 
ரன்ன நற் றலத்தை யின்னு மாலத்திப் பட்டி யென்பார் . ( 20 ) 


வயங்குமவ விடத்தி னின்று மற்றுமோ ரிடத்தை யுற்றா 
னுயங்குத லடுத்து ளாருக் கொழித்திடு குமரப் புத்தேள் 
பயங்கொளவ் விடத்து மாலை யிட்டார்பண் ணவர்மெய்ச் சீரா 
லியங்குமத் தலத்தை மாலை யிட்டானென் றிசைப்ப என்னும் . ( ) 


ரூபன் பூசித்தபடலம் .. 


சங் 


புலவரிவ் வாறு போற்றிப் பூசனை செய்யப் போந் 
கலவரு ள்கலாச் செவ்வே ணற்கலை யுணர்ந்த புன்னா 
வலவரேத் திமே யூர வரையமர்ந் திருந்தான் வஞ்சக் 
கலவர்செய் தொழின்மேற் கொண்டான் கடிவர ”ேக்கி மாதோ . 
முருகவே ளிங்ஙன் மேவ முன்னமே பிரிந்த சூரன் 
மருமலர் வாவி சூழ்ந்த வதரியா ரணியம் புக்கான் 
றிருவம ரனேய தானச் சிறப்பெலா நோக்கும் போது 
பொருவரு மிலிங்கி ரூபப் புராணனை யங்குக் கண்டான் . ( உங ) 
கண்டபோ தன்பு பொங்கக கரதலங் குவித்துப் போற்றி 
யண்டரும் பிறருங் காண்டற் கரியவிப் பெரிய சோதி 
தண்டரு மிக்கான் றோன்றி யிருந்ததென் றவப்பே றென்னாக் 
கொண்டபே ருவப்பி னோடும் பூசித்தல் குறித்தா, னன்றே . ( உச ) 
ஆதித்தன் றீர்த்தப் பாங்க ரடைந்துசங் கற்ப மென்ப 
தோதித்தண் புனலின் மூழ்கி யொள்ளிய நீறு பூசி 
நீதித்தண் மலர்கள் கொய்து நிலவுமஞ் சனமுங் கொண்டு 
நாதித்த கழற்காற் சூர னண்ணினான் பெருமான் முன்பு . ( உரு ) 
திருந்துமஞ் சனநீ ராட்டித் திருமலர் பலவுஞ் சூட்டிப் 
பொருந்து , விளத்திற் கொய்த பொலிதளிர் பலவுஞ் சீர்த்தி 
மருந்துநே ருணவு மூட்டி மற்றும்பன் முகம் னெல்லாங் 
கருந் துழாய்க் கேர்லி னாற்குட் கனிந்துறச் செய்த பின்னர் . (உசு 
விாையவட் டாங்க மாக விரும்புபஞ் சாங்க மாசத் 
தரைமிசைப் பணிந்தெழுந்து தம்பிரான் முன்னர் நின்றே 
யுரைதடு மாற நெஞ்ச முருகநீ ரிருகண் சோரக் 
கரைதரு துதிகள் செய்வான் கருங்கழ லசுரர் கோமான் . 

( உஎ ) 
மேருவில் லாகக் கோட்டி வியாளமே நாணாப் பூட்டிச் 
சாருகா னெடுங்கோல் கூட்டித தழல்புரந் தளர வூட்டி 
யோருமா வெற்றி காட்டி யும்பர்த மிடுக்க ணோட்டி 
யாருமின் படைய நாட்டி யமர்பர மேட்டி போற்றி . (உஅ ) 
வீரருள் - ரே போற்றி வேதத்துட் சார போற்றி 
யாரரு ணீர போற்றி யாயிரம் பேர போற்றி 


சூரைமாநகர்ப் புராணம் . 


பாரமை தேர போற்றி பரவுப கார போற்றி 
தாரமை யார போற்றி சங்கரி 

தார போற்றி . 


(உச ) 


( 


கையுகிர் . வாள போற்றி கண்டத்துக் காள போற்றி 
செய்யபொற் றாள போற்றி தேர்வரு நீள போற்றி 
யையவுத் தூள போற்றி யன்பருக் காள போற்றி 
மொய்யவெண் டோள போற்றி முதல்விம ணாள போற்றி ( X0 ) 
கொன்றையந் தாம போற்றி கொன் றருள் காம போற்றி 
நன்றபி ராம போற்றி நவிற்றுபன் னாம போற்றி 
துன்றவா டீம போற்றி தோகைவாழ் வாம போற்றி 
குன்றலி லேம போற்றி குலாகட யாம போற்றி . ( ஙக ) 
ஒருசிறு துரும்பால் வானோ ருடைதரக் கண்டா யோல 
மொருசிறு நகத்தாற் பூவோ னொருசிரங் கொய்தா யோல 
மொருசிறு நகையான் மூன்று ரொருங்கெரித் தவனே யோல 
மொருசிறு பாலன் போருக் குடைந்துளே னோல மோலம் . ( கூஉ ) 
என்றுதோத் திரஞ்செய் தேத்து மெறுழ்வலிச் சூரன் முன்பு 
நன்றுநம் பெருமான் றோற்றி வேட்டதென் னவிறி யெனறா 
னொன்றுபே ரன்பின் மீட்டு முள்ளுடைந் துருகி மேன்மை 
பொன்றுத லில்லாப் பொற்றாள் போற்றிநின் றிதனை வேண்டும் . () 
இறைவனே யடியேன் பேர்பூண் டித்தலம் வழங்கல் வேண்டு 
முறையினித் தலஞ்சார்ந் துன்னை முனிவற வழிபா டாற்று 
நிறைவினர் நினைத்த யாவு திரம்புற வடைதல் வேண்டுங் 
குறைவினின் பொற்றா ளீற்றிற் கூடவும் வேண்டு மாலோ . ( கூச ) 
முந்தைநா ளடியேன் பெற்ற முழுப்பெரு வரங்க ளெல்லாஞ் 
சிந்தைசெய் யாதோர் பாலன் றேவருக் காக வேற்று 
வந்தையா வமர்த்தல் செய்வான் மற்றவ னொடுபோ ராற்றி 
நிந்தைதீர் வெற்றி மேவி நிகழவும் வேண்டு மென்றான் . ( கூரு ) 
முன்னுரைத் தவைக்கவ் வாறே யாகென மொழிந்து நக்குப் 
பின்னுரைத் ததற்கு நின்னோ டெவர்பெரி தமர்த்த போது 
முன்னுரைத் திட்ட வாறே நமையலான் முடிவு காணாய் 
பின்னுரைத் திடலென் போதி பெருவலிச் சூர வென்றான் . ( ஙசு ) 


சூரன் பூசித்த படலம் . 


கோதிலா னுாைத்த வார்த்தைக் குறிப்புண ராது சூரன் 
போதிலா னெமொ லேனைப் புலவர்கள் போற்செவ் வேளு 
மேதிலா னென்றுட் கொண்டே யெய்தினன் மகிழ்ச்சி யொன்று 
மோதிலான் றொழுது போனா னுருக்கரர் தனன்கோ மானும் .( உ.எ ) 


சென்றவன் ம்யூர வெற்பிற் சிறந்துவீற் றிருக்குஞ் செவ்வேண் 
முன்றனு வளைத்துச் சென்றான் மூண்டன னவனும் போருக் 
கொன்று வெஞ் சினமீக் கொண்டா ரொன்றலா வாளி தூர்த்தார் 
கன்ற வெவ் வுலகுஞ் செல்லூர் கலங்கினர் சுரரு மம்மா . ( ந... 

) 
இவ்வண்ணம் பெரும்போ ராற்றி யிளைத்தனன் மீட்டு மென்னே 
செவ்வண்ணப் பெருமான் றந்த வரமெனச் சிந்தை செய்தான் 
மைவண்ணப் பொழில் சூழ் சூரை மாதேவன் பூசைப் பேற்றாற் 
கைவண்ணச் சிலைவெஞ் சூரத் குதித்தது கரிசின் ஞானம் . ( க.க ) 
ஞானம்வந் துதித்த லோடு நமையலான மற்று முள்ளோ 
ரானவர் நின்னை வெல்லா ரென்றர னுரைத்த வார்த்தைக் 
கீனமின்.றவனே போர்செய் யிவனெனத் தெளிந்தா னந்தோ 
போனது போக நாமேற் புரிவதென் னென்று தேறி . ( ச O ) 


அடுபகை பூண்ட வாறே யமர்த்தொழிந் தவனுக் காளாய் 
விடுவதே துணிபென் சோர்ந்து வேலையுண் மாவாய் நின்று 
படுசுடர் வேலாற் கீளப் பட்டிரு புள்ளா யையன் 
றொடுகழற் பாதம் போற்றித் துவசமோ டூர்தி யானான் . 


( சக ) 


அருந்தவப் பெரியீர் கேண்மி னறைந்தவிவ் வேது வாலும் 
பெருந்தவர் சூரை யென்பர் பேசவல் லவர்தா விற்கு 
விருந்தெனும் புகழ்ப்பொன்னான விசயால யன்பணிந்து 
திருந்து பல் பணியுஞ் செய்த திறமெடுத் துரைப்பாங் கேண்மின் . () 

சூரன் பூசித்தபடலம் முற்றிற்று . 
ஆகத்திருவிருத்தம் ஈச . 


பொன்னான் விசயாலயதேவன் 

திருப்பணிப்படலம் . 


அசையாவள மல்கி விளங்கி யமைந்து நாளு 
மிசையானிறை யும்பொலி சூரை யிடத்து வாழ்வோன் 
பசையாலுயிர் முற்று முவப்புறுப் பான்பொன் னான 
விசையாலய தேவ னெனும்பெயர் மேவி யுள்ளான் . , 


( க ) 


வேறு . 


( உ ) 


( ங ) 


இரும்புகழ் மேவியி லங்கெழில் வாய்ந்து 
சுரும்புவி ராம்பொழிற் சூரையை யண்மிப் 
பெரும்புவி யோர்மிகப் பேணுதல் செய்து 
விரும்புற நாளும் விளங்குகு ணததான் . 
குறுநில மன்னர்கு லத்திலு திததான் 
மறுவறு கல்விவு ரம்பென வாய்ந்தான் 
முறுவலி னாற்புர மூன்றுமெ ரித்தா 
னுறுதளிர் நேரடி யுள்ளம மைப்பான் . 
பொத்திய மாமலம் வேரொடு போகச் 
சத்திய ஞானச தாசிவ பூசை 
நித்திய மாற்றின லாற்பசி நீங்கான் 
பத்திய னாய்மிகு பண்புவ ளர்ப்பான் . 
சிவனமர் மாதலச் சேவைசெய் தென்றுஞ் 
சிவதல மான்மிய மேசெவி யேற்றுஞ் 
சிவனடி யார் திருப் பூசைபு ரிந்துஞ் 
சிவபணி யேநனி செய்துமு வப்பான் . 
கற்றவருக்கொரு கற்பக மானா 
னற்றவ ராசிக விற்றிட வாழ்வோன் 
கொற்றவ ரேறுகு லாவுபன் னூலு 
முற்றவி ணர்ந்தமு ழுப்புக ழோனே . 


( ச ) 


( 


( சு ) 


திருப்பணிப் படலம் 


வேறு . 


( எ ) 


இந்திர திருவ னென்னு மினையனிவ் வாறு வாழ்நாட் 
சந்திரன் றவழு மாடத் தனிநகர்ச் சூரை யோர்பா 
னந்திர வியமென் றோது நல்வளப் பொலிவோ டுள்ள 
மந்திர வுருவன் மேய வதரியா ரணியம் புக்கான் . 
சான்றவர் பலருங் காணத் தன்னக ரொருபான் மேய 
மான்றபல் விருக்கந் தொக்க வதரியா ரணியம் புக்க 
தேன்றவழ் மாலை மார்பன் சிறுவழி யூடு சென்று 
கான்றவழ் மலர்வி ராமக் கானத்து வளமை காட்டும் 
மலர்செழுங் கடுக்கைத் தாரு வொன்றன்மேன் மருவ கத்தி 
யலரரும் பணையப் பூவை யத்தரு மறைத்த தோற்ற 
நிலவுதன் முடிமேற் காண நெடியவெங் கரித்தோன் மூடிக் 
குலவுசீந்தி வண்ணக் குரிசினின் றனைய தோர்மின் . 


( அ ) 


( கூ ) 


ஒருங்கிலை யுகுத்துப் பூத்த வொள்ளிய பலாசோர் பாங்கர்க் 
கருங்கம் மலர்க்கா யாவொன் றுற்வெதிர் காயா வொன்று 
பெருங்கிளை பரப்பித் தாழ்தல் பெண்ணொரு பரக னேரே 
சுருங்கலி லன்பின் மாயோன் பணிவது துணைவ தோர்மின் . ( க ) 


அடித்தலம் பூத்த காயா வணைதர வதன்மேற் கொன்றை 
முடித்தல் முதலாப் பூத்து முறிவற விளங்குங் காட்சி 
படித்தலம் புகழ்மா லாய பயோதர வூர்தி மீது 
கொடித்தலத்தேறு வைத்த குழகனின் றனைய தோர்கின் . (கக ) 
பிடாமலர்ந் திருப்ப வுள்ளாற் பிறங்கிய காயா மேலால் 
விடாதலர்ந் தொருக்கு மூடி விளங்கிய தோற்ற முள்ளாற் 
படாதசத் துவரி ரம்பப் படர்ந்ததா மதம்பு றத்துக் 
கெடாதமை யுருத்தி ரன்போற் கிளர்தரு தன்மை போர்மின் . ( க . ) 


வன்னியந் தருவி னீழன் மலர்ந்தமர் பிடாவின் றோற்ற 
மின்னிய கழனி வாசற் கொற்றவா ளீசர் மேலாற் 
றுன்னிய படியார் கூடிச் சோற்றபி டேகஞ் செய்ய 
மன்னிய காட்சி போன்ற தோருமின் மதியான் மிக்கீர் . 


( கூ ) 


சஅ 


சூரைமா நகாப் புராணம் . 


இருதரு வொருக்கு பின்னி யெழுமலர்ச் சிவப்பு வாய்ந்து 
பொருவளி யலைத்த லாலே யசைதரு பொலிவு தேரின் 
வெருவரு தன்மை யில்லா விசயனு நம்பி ரானு 
மொருவருஞ் சினத்தின் மற்போ ருஞற்றிய தொப்ப தோர்மின் . ( ) 
நெடியவித் தாரு மேலா னிரம்பிய கிளைக ளெல்லாம 
படியமை திசைக ளெட்டும் பரவுற விரித்துப் போக்கிக் 
கடியமுண் டகங்கீழ் மொய்ப்ப நிழல்செயுங் காட்சி தேரிற் 
கொடியகோ னடாத்து மன்னன் குடைநிக ராங் தோர்மின் . ( கா ) 
செறிதர வீட்டா நின்ற செம்பொருண் முழுதும் யாரு , 
மறிதரா வண்ண மண்ணுண் மறைத்துவைத் தமர்வார் மானக் 
குறிபெறு தன்காய் முற்றுங் குலவுமட் புதையப் போக்கி 
வறிதமைந் தெழுந்து நிற்கும் வருக்கையின் றிறனு மோர்மின் . ( ) 
இன்னபல் வளங்க ளெல்லாந் தனித்தனி யியைய நோக்கித் 
தன்னமர் காதல் பொங்கச் சான்றவர் பலர்க்குங் காட்டி 
மன்னவன் வருமப்போது வாரிச மலர்கள் பூத்து 
நன்னல் மருவும் பொய்கை யொன்றவ ணன்று கண்டாள் . ( கஎ ) 
திருமல வடியார் சிந்தை நிகர்தரத் தெளிந்த தாய 
குருமலர் தீர்த்த மள்ளிக் கொண்டனன் விருப்பி னுண்டான் 
றிருமலர் பறித்து மோந்தான் றிப்பியம் பொலிய விந்த 
மருமலர்த் தீர்த்த மிங்கு வந்ததென் னென்று தேர்வான் . (கஅ ) 
அத்தகு தீர்த்த மேலைக் கரையினை யவாவிச் சென்றா 
னுத்தமக் கதிரோ னங்குப் பொலிந்தினி துறைதல் கண்டான் 
கைத்தலங் குவித்துத் தாழ்ந்து கருகிருள் பருகுஞ் சோதி 
வித்தக னிங்கு மேவ லென்னென மிக்குச் சூழ்வான். ( ககூ ) 
இலங்குமிக் கானத் தின்னு மென்னுள தாய்வோ மென்று 
துலங்குமத் தான் நின்று துனைந்து சற் றப்பாற் சென்றான் 
மலங்குத் றவிர்த்தாட் கொள்ள வதரிநன் னீழன் மேவி 
யலங்குபே ரருளின் வைகி யருள்சிவக் குறியைக் கண்டான் . ( 
கண்டபோ தன்பு பொங்கக் கைகடந் தலைமேற் கூம்ப 
மண்டனிற் பணிந்து வீழ்ந்து வல்லையி னெழுந்து நின்றே 


திருப்பணிப் படலம் . 


யண்டர் தம் பெருமா னிங்கே யகப்பட்டா னடியேற் கந்தோ 
தொண்டனே னுய்ந்தே னென்று துதித்துமிக் குவகை பூத்தான். ( ) 


வயங்குமிச் சுயம்பு லிங்க மான்மிய மொன்றுந் தேரேன் 
றியங்குத லொழிக்கு மந்தத் தீர்த்தத்தின் வரவுந் தேரே 
னியங்குவெங் கதிரோ னங்க னிருந்தருள் குறிப்புந் தேரேன் 
மயங்குவன் றேற்ற வல்லார் யாரென மனத்துட் கொள்வான் . () 


வேறு . 


காணப் படாத வருவினுக்குங் காணப் பட்ட வுருவினுக்கு 
மாணப் பெருங்கா ரணமாகி வயங்கா நின்ற சிவலிங்கங் 
காணப் பெற்றும் வாளாநான் கழிவ லெனிலென் னறிவென்னா 
மாணப் புனைந்து பூசிததா லன்றி மற்றொன் றியற்றேனால் . ( உங் ) 
என்று கதிரோன் புனன்மூழ்கி யிலங்கு திருவெண் ணீறணிந்து 
நன்று தருங்கண் மணிபூண்டு நம்வீற் றுறவைந் தெழுத்தெண்ணி 
யொன்று முவகை தலைசிறப்ப வுற்ற திருமஞ் சனமாதி 
யன்று கிடைத்த கொடுபூசை யாற்றிப் பணிந்து போற்றினான் . () 


இடப்பான் மருவு தேவியையு மிவ்வா றன்பிற் பூசித்துத் 
தடப்பா லமர்ந்த செங்கதிரோன் றனையும் போற்றி யுடன் வந்த 
மடப்பா லகன்ற சான்றோரு மங்றை யோரு முடன்றொடர ( கான் . 
விடப்பா றோயும் வேல்வேந்தன் விடைகொண்டிருக்கை போய்ப்புக் 


இருக்கை யடைந்த வேல்வேந்த னெண்ண மிகுந்து பசித்தானாய் 
வருக்கை யடைந்த கானகத்து வதரி நீழல் வீற்றிருக்குந் 
திருக்கை யொறுக்கு நம்பெருமான் றேவி யோடுந் தனியிருந்தான் 
மருக்கை யாத மலர்த்தீர்த்த வரவுந் தெரியே னாயிருந்தேன் . ( உக ) 
தீர்த்தம் புனையும் பெயர்யாதோ தீர்த்தக் கரைவெய்யவன் மேற்குப் 
பார்த்தங் கமருங் குறிப்பென்னோ பழுத்த வதரி நிழலமரு 
மாத்தன் பெயரென் னோதேவிக் கமைந்த பெயரென் னோவ்றியே 
னேத்தவரியே னிவையெல்லா மென்று தெளிவே னெனக்கவன்று . 


இரவு முணவு கொள்ளானா யேங்கித் தரைமேற் றனிக்டந்தா 
னரவு சூடி திருவருளாற் றுயின்றா னனையான் கனவகத்துப் 


10 


சூரைமாநகர்ப் புராணம் 


புரவு புரிவோன் முதல மரர் புணரப் புணநா தகல்பெருமான் 
கரவு தவிர்தன் றிருமேனி காட்டி யருளிச் செய்கின்றான் , ( உ.அ ). 
வாராய் புகழிற் பொலிந்தோங்கு மன்னா கவலை முழுதுமொழி 
யாராய் வதரி வுனத்துமுளைத் தருளுஞ் சிவம்யா மளவில் சுகம் 
பாராய் தருமன் னுயிருறுதல் படர்ந்து முளைத்த காணத்தாற் 
பேரா யிரமுள் ளனவேனும் பேசு நூல்சங் கரநாமம் . (உக ) 
என்றும் பிரியா திடத்திலமர்ந் திருப்பா டிருப்பேர் பார்ப்பதிகா 
ணொன்று மிருவே மும்பெயர்வே றுறுவோம் பின்னோர் காரணத்தா 
லன்று நீயுந் தெரிந்திடுதி யைய வொருசூரியன் பூசை 
துன்று மன்பிற் புரிதலாற் சூரை யாய தித்தலப்பேர் . ( ங ய ) 
முந்தக் கதிரோ னமையாட்ட முயன்று கண்டா னத்தீர்த்த 
மந்தக் கதிரோன் பெயர் பூண்டே யமரு மஃதத தடந்தீர்த்தச் 
சந்தக் கரைவாய் நமை வேண்டித் தணவா திருப்ப னவனமக்கு 
மெந்தத் தலத்து மதிவிருப்ப மிந்தத் தலத்தென் றுணருதிநீ . ( ஙக ) 

பின்னுங் கதிரோன் வேண்டவவன் பெயர்முந் துறவோர் பெ 
யர்பூண்டோ , மின்னுஞ் சொலக்கேள் சூரனடைந் தெய்திப் போ 
ற்றி மிகவேண்டி , மன்னும் வரங்கோ டலினானுஞ் சூரை யெனும் 
பேர் மருவியதா, லுன்னு மவர்க்கு நினைத்தவெலா , முதவிப் புரக்கு 
மித்தலமே . 

( தூஉ ) 
விசையா லயனூ ரென நினது பேரால் விளங்கு மினியுணர்தி 
திசையா தரிக்கும் புகழோய் நீ செய்வ தொன் றுண் டதுகேண்மோ 
வசையா வலிய காமுழு தகழ்ந்து போக்கி யாலயம்பே 
ரிசையால் விளங்க வமைத்துவிழா முதற்பல் சிறப்பு மியற்று தியால் . 
மன்னுந் தளிசூழ் தரவீதி வகுத்து மணிமா ளிகைசமைத்து 
மின்னு மறையோர் முதலியபல் குடிக வென்ற மேவுவித்துப் 
ப்ன்னு நீயு மவ்விடத்தே குடிகொண் டமர்தி படர்ந்தவெலா ( வன் 
முன்னு முன்னம் பெறுதியென மொழிந்து மறைந்தான், முழுமுதல் 
இறைவ னருளி மறைதரலும் விழித்தா னிறும்பூ தெய்தினா 
னிறையு மகிழ்ச்சி தலைக்கொண்டா னிலவு வதரி வனமருவும் ( ருட் 
பொறைகொடிசைநோக்கிப்பணிந்தான் புலவர் பெருமான் பெருகும் 
நிறையின் முழுகி மிகத்திளைத்தான் சொற்ற விசயாலயதேவன் . ( ) 


திருப்பணிப் படலம் . 


மேவு கதிரோ னுதிப்பளவும் விழித்தே யிருந்து வெளிவந்து 
பாவு மறையோர் முதலாய பலருக் தன்பால் வரக்கூவி 
யோவு கவலை யுடையானா யுண்மைக் கனவை யெடுத்துரைத்துத் 
தேவு மலியும் வதரி வனஞ் சென்றான் பலரு முடன் வரவே . ( ங க ) 
சென்ற விசயா லயதேவன் றிருந்த வுடன்வர் தவரோடு 
மன்றன் மலர்கண் மலிகதிரோன் வகுத்த பொய்கைப் புனறோய்ந்து 
நன்ற வாவு திருநீறு நகுகண் மணியு முறவணிந்து 
வென்ற மறையீ ரித்தீர்த்தம் வெய்யோன் வகுத்த தீர்த்தமால் . () 
இந்தத் தலமான் மியமுணர்ந்தே யிறையோ னருளாற் றணவாது 
சந்தக் கதிரோ னிங்கமர்வான் சாமி தனையிச் சூரியன் காண் 
முந்தப் பூசித் தனன தனாற் சூரை யெனவிம் முது தலத்தை 
நந்தப் பெரிய ருரைப்பரினு நவிலு மொருகா ரணங்கேண்மின் . 


சூரன் பூசித் ததனாலுஞ் சூரை யென்பா ரென்று புவித் 
தேரன் றிருவாய் மலர்ந்தனன்காண் சென்று பணிவோ மவனையென 
வாரன் பொடுமங் கடைந்தவரோ டளாவிப் பணிந்து போற்றினான் 
வீரன் கிசயா லயனென்ன விளப்பு நாமப் பெருந்தகையே . ( கூசு ) 
அன்றே நவியங் குயமுடையார் பலரைக் கலி யடவியெலாங் 
கொன்றே யொழியின் மிகப்பழுத்துக் குளிர்ந்த நீழல் செயும் வதரி 
யொன்றே தவிர வென்றுரைத்தா னுரைத்த வாறே யவர்களெழுந் 
* தின்றே முடித்து மெனக்கூறி யெறிந்து தொலைத்தார்.வனமுழுதும் , 


சிற்ப முணர்ந்த திறலோரைச் சிறப்பின் வருவித் திறைவனுக்குப் 
பொற்ப வமரர் லயநன்கு புரிமி னென்று பொருள் பலவு 
மற்ப மொழிய நனிகொடுத்தா னவரும் வரைகள் பல பிளந்து 
நிற்ப கிடப்ப முறையாக நேரப் பொருத்திப் பணிசெய்வார் . ( சக ) 


ஆன்ற கருப்பக் கிரகமே யலங்கு மத்த மண்டபமே 
தோன்ற மிளிர்மா மண்டபமே சோதி நிருத்த மண்டபமே 
யேன்ற முதிலே கோபுரமே யாக சாலை மடைப்பளியே 
சான்ற வொருபார்ப் பதியென்றுந் தணவா தமருஞ் சினகரமே . () 
சூழா வரளே தேவரமா சுடர்செய் பொன்செய் தளிகளே 
யழா முலகு 

பினிதேத்த விசைக்கும் பிறவே பேரழகு 


ரூஉ 


சூரைமா நகர்ப் புராணம் . 


1 


வாழா நிற்க வகுத்தமைத்தாா மன்னு முவகைப் பேருததி 
யாழா விசயா லயதேவ னோக்கி நோக்கி யதிசயித்தான் . ( சங ) 
பின்னு மொருநான் மறுகொழுங்கிற் பிறங்கப் புரிந்தரங் கிருபாலும் 
துன்னு மணிமா ளிகைபலவாய்த் தோன்ற வுயர்விற் புரிவித்துக் 
கொன்னு மறையோர் குடிமுதனாற் குடியும் பிறவுங் குடியேற்றிப் 
பன்னு மினிய நன்னாளிற் டரவ குடிபே மினன்றானும் . 

( -- 
தாவா வுணர்ச்சி பலனாதி சைவ மறையோர் தமைக்கொண்டு 
மூவா முதல்வற் கபிடேக முழங்கப் புரிந்து மற்றுமுள 
தேவா னவர்க்கும், செய்வித்துத் திகழ்பூ சனையும் விழாச்சிறப்பு 
மோவா வளத்தின் மிகப்பெருகி யோங்கப் புரிவித் திறைஞ்சுவான் . 
நீர் றாத விளைநிலமு நெடுவான் ஜடவு சோலைகளுஞ் 
சீர றாத பாற்பசுவுஞ் செம்பொன் பொலிபல் வாகனமு 
மேர முாத கொடி - குடைமுன் னிசைக்கும் பலவாம் விருதுகளு 
நார றாத மனத்தினொடு நங்கள் பெருமாற் கினிதளித்தான் . ( சசு ) 
எங்கு மறைகள் முழங்குவன வெங்கு மியங்க ளிபம்புவன் 
வெங்கு மடியர் குழாநெருங்கு மெங்கும் பரிச னங்கள் குழா 
மெங்கு மிகுவ வரமுழக்க மெங்கும் வரங்கொண் டுவப்பவரே 
யெங்கும பொலியப் பெருகியதா லெங்கள் பெருமான் றிருக்கோயில் , 
அன்று விசயா லயபுரமென் றோர்பேர் பூண்ட தச்சூரை 
நன்று தெரிமின் முனிவரர்கா ளென்று சூத னவிற்றிடலும் ,, 
வென்று பொறியைக் தையுமவிதத மேலோர் சூத முனிவரன்றா 
இன்று மன்பிற் பணிந்தெழுந்து தோன்ற வொன்று வினவுவார். ( ) 


ஐய விசயா லயதேவ னயர்ந்த பதிமுன் சூரையென்றா 
யெய்ய மீட்டுஞ் சூலாயென்று யிரண்டோ கொன்றோ சூனாயெனல் 
செய்ய திருவாய் மலர்ந்தருளிச் செய்ய வேண்டு பென்றிரந்தார் 
மைய லகன்ற மாதவனு மகிழ்ச்சி பூத்து விடை கொடுப்பான் : 
ஆன்ற சூரைத் தலத்தெல்லை யைங்கு ரோச நாற்புறத்துஞ். 
சான்ற வதனு ளொருபாகந் தயங்கு நகர மாயிருந்த 
தேன்ற வொருபா சுங்காடா யிருந்த திவனா லதுமாறிற் . . 
நூன்ற வுணர்வீர் சூரையென லொன்றே நெடுநாள் கண்டத்து . () 


தரிசனஞ்செய்த படலம் . 


அதனா லந்தத் தலவரலா றறியா திருந்தார் யாவர்களு 
மதனால் வருந்தான் வெளிசெய்தான் மன்னன் கனவிற் சென்றருளி 
யிதனா லந்தத் தலப்பெருமை யிறைவ னேசொற் றிடற்குரியோன் 
பதனா லுயர்ந்தீ ரென்றுரைத்து மற்றைக் கதையும் பகருவான் . () 
பொன்னான விசயாலயதேவன் திருப்பணிப்படலம் முற்றிற்று . 

ஆகத்திருவிருத்தம் கூருரு . 


பொன்னான விசயாலயதேவன் நிருத்த 

தரிசனஞ் செய்தபடலம் . 


க 


பசையாலுயி ரோம்பி , வசையாவுமின் மாண்பான் 
றிசையாவுஞ்செல் சீர்த்தி , விசையாலய னென்பான் . 

( க ) 
சூரைக்குடி மேய , காரைப்பொரு கண்டன் 
சீரைப்புனை செந்தா , ணாரைக்கொடு நட்டு . 

( உ ) 
வருவானொரு தினத்திற் , பெருவானவ ரேத்து 
மொருவானவன் முன்போய்த் , திருவார் துதி செய்வான் . ( க . ) 
திரோனடி போற்றப் , பிதிராவர மீந்தோ 
யதிராவரு சூரற் , கெதிராநலந் தந்தோய் . 
குலவானவ ரேத்தி , நிலவாதரஞ் செய்ய 
வலவாவத ரியில்வாழ் . நலவாவருள் செய்தி .. 

( ரு ) 
எண்ணாரெயின் மூன்று , மண்ணாகவெ ரித்து 
விண்ணாம்பு ரந்த , வண்ணாவருள் செய்தி . 

( கா ) 
செந்தாமரைக் கண்ணார் , நந்தாவக நந்த 
முந்தாரழ லாய , மைந்தா வருள் செய்தி . 

( எ ) 
மாற்றாமென வந்த , கூற்றாருயிர் சிந்தப் 
பாற்றாமளை காத்த , வேற்றாயருள் செய்தி . 

( அ ) 


சூரைமாநகர்ப் புராணம் . 


பம்பாதர வோங்கக் , கொம்பாரிடை யானைச் 
செம்பாதிமெய் வைத்த , நம்பாவருள் செய்தி . 
நித்தாவடி நாயேன் , சாத்தாதரித் துய்ய 
வொத்தாடிய வக்கு , முத்தாவருள் செய்தி . 

( க ) 
விரித்தாய்தரு மேலோர்க், குரித்தாய்மிளி ரொருவா 
பரித்தாய்வரு திங்க, டரித்தாயுனைச் சார்ந்தேன் . ( கக ) 
முத்தா முழு முதலே , யத்தாவுனை யுடைந்தே 
னத்தானயன் போற்றுஞ், சுத்தாவுனைத் தொழுவேன் . ( கஉ ) 
மறவாதடி போற்று , மறவாணர்க ளரசே 
பிறவாநெறி பெறுவே , னுறவாவுனைத் தொழுவேன் . ( கங . ) 
பொன்னேயொளிர் மணியே , மின்னேபுரை சடையாய் 
தன்னேர்வரு சம்பு , வன்னேயுனை யடுத்தேன் . ( கச ) 


வரமாதவர் வழுத்தா, தரமார்தரு தாணூஉ 
கரமானுரி போர்த்த , பரமாவுனைப் பணிவேன் . ( கரு ) 

வேறு . 
என்று தோத்திரம் புரிதலு மெதிரெழுந் தருளிக் 
குன்று கோட்டிய குழகன் வேண் டுவதெவன் கூறு 
நன்று நல்குது மென்றலு நயந்தடி பணிந்து 
வென்று மேம்படு புகழுடை யானிது வேண்டும் . ( கசு ) 
ஐய னேநின தருணடங் கண்டிடு மார்வம் 
வெய்ய பாவியேற் கெழுந்ததா லதுபெற வேண்டுஞ் 
செய்ய நின்னருள் செய்தியென் றிரந்தனன் மகிழ்ந்து 
வைய் முய்தர வாளுடை யானிது வகுப்பான் . ( கஎ ) 
என்று மித்தலம் போலநா மினி துவீற் றிருக்கு 
நன்று மேவிய வொருதல நகுதிருப் புத்தூ 
ரொன்று மிவ்விட வதரிபோற் கொன்றையக் குறையுர் 
தொன்று சூரிய தீர்த்தம்போற் சீதளி துலங்கும் . 

(கஅ ) 
இங்கு மாலயன் முதலியோர் வழிபட லென்ன 
வங்கும் வந்துவந் தடிபணிந் தேகுவா ரனைய 


தரிசனஞ்செய்த படலம் . 


H 


( 
20 
) 


பொங்கு மாதலத் திலக்குமி தொழநடம் புரிவோங் 
கொங்கு மாலையா யாயிடைக் குறுகி காண்டி . ( கச ) 
என்று வாய்மலர்ந் தின்னருள் செய்துருக் கரந்தான் 
கன்று மான்மழு வேந்தியோன் கருத்துமுற் றிய்தென் 
றன்று சேவடி பணிந்தெழுந் தருள்விடை பெற்றுச் 
சென்று சேர்ந்தனன் றிருநல மலி திருப் புத்தூர் . ( 
திருப்புத் தூருறை தேவனைத் தேவர்தம் பிரானை 
விருப்பிற் றாழ்ந்தெழுந் தருள பெறு விருப்பனாய் நின்றான் 
கருப்பிற் றேமொழித் திருவுங்கை தொழுதின ணின்றா 
ளருப்பிற் கொன்றையா னாரருள் வழங்குவா னானான் . (உக ) 
விரியி ளங்கதி ருதித்தெனமிளிர்சடை மேவிப் 
பரிய மாமுய லகன்வெரி நொருபத மூன்றி 
சூரிய மும்மல மொருபதங் குஞ்சிதத் தெடுத்துத் 
தெரிய வம்மைவாண் முகத்தருட் கட்கடை செலுத்தி . (22 ) 


மாயன் மத்தள முழக்கவண் டாளமா மலர்மேற் 
ஹாய னொத்திடத் தும்புரு நாரதர் நரம்பு 
மேய வீணைகொண் டிசையம் தொழுக்கிட விரவிப் 
பாய பல்கண் மரகர வெனுமொழி பரப்ப . 

( உங ) 
மதலை மாலையு மதின் முதல் குறைந்தமா லிகையும் 
விதலை தீர்திருத் தோனிடைத் துயல்வர மேலான் 
முதலை யோடொரு திங்களு முகிழ்த்தெழ வதலை 
யதலை நீயெனு மருமறைச் சிலம்படி யரற்ற. ( உச ) 
ஒருக ரந்துடி முழங்கிடக் கொழுந்துகொண் டொளிர் தீ 
யொருக ரந்தனி னிவந்தெழக் கவிழ்தலை யுஞற்றி 
யொருக ரந்தனி பொலிதர வுயிரெலா முய்வா 
னொருக ரந்தழைர் தபயமின் னருளொடு முதவ . ( உரு ) 
ஆடி னான்றிரு வருட்பிரா னாடலை நோக்கிச் 
சூடினானிரு கைகளுந் தலைமிசைத் துதித்துப் 
வாடி னான்வினை பாற்றினான் பரந்தெழு புளக : 
மூடி னான்றிரு மகளுமுள் ளானந்த முகிழ்த்தாள் . ( உசு ) 


- 


வேசா 


சூரைமா நகர்ப் புராணஎம் . 


( 


மற்றை யாவரு மானந்த முற்றனர் வள்ளல் 
சுற்று கான்முடி யரைமதி முழுமதித் தோற்றம் 
பெற்ற தாமெனப் பிறங்கிய தறிந்துளம் பிணைந் 
கொற்ற வாளினான் விடைகொடு குறுகினான் றன்னூர் . ( உ.எ ) 
அளவி லானந்த முற்றவன் சூரைவா ழமல 
னளவி லின்பருள் பாததா மரைபணிந் தகம்போ 
யள்வி லானந்தக் கூத்தையே யுண்ணினைந் தமர்ந்தா 
னளவி லாப்புக ழானென வுரைத்துமே லறைவான் . ( உ.அ ) 
பொன்னானவிசயாலயதேவன் நிருத்த தரிசனஞ்செய்தபடலம் 

முற்றிற்று . 
ஆகத்திருவிருத்தம் க.அக .. 


சங்கப்புலவர் பூசித்தபடலம் 


மேலாகிய புகழானுயர் விசயாலய தேவன் 
சாலாகிய வின்புற்றினி திவவாறமர் தருநாண் 
மாலாகிய வானோன் றொழு மதுராபுரி யதன்வாய் 
நாலாகிய மறைதேர் வரு நம்மானமர் தளியுள , 


( க ) 


க 


( 4 ) 


ஒருவாதொளிர் திரு மண்டப மொன்றுண்டத னாப்பட் 
பெருவானரு மீணுகற்கரும் பீடத்தினி தமர்வார் 
மருவார் மரை மலர்வாழ்கலை மகள் கூற்றிலு திததார் 
திருவார்வுட கலைதென்கலை தேர்ந்தேகரை கண்டார் . 
திருந்தார்புர மூன்றுங்கெடச் செற்றாரரு ளுற்றார் 
வருந்தார்கதிர் மதிதெற்குவ டக்கேகிடு மேனும் 
பெருந்தார்கொடு சிவபூசை பிறக்குற்றிடி னன்றி 
யருந்தார்சுவை யமுதாயினு மளவாப் பெரும் புகழார் . 
நீறாடிய திருமேனியு நிலவோடொளிர் கங்கை 
யாறாடிய சடைமோலியு மழலாடிய கரமு 


( கூ ) 


சங்கப்புலவர் பூசித்தபடலம் . 


எ 


( ச ) 


மேறாடிய கொடியும்முடை யிறையோனுட னிருந்தே 
பேறாடியதமிழாய்தரப் பெருமாதவம் புரிந்தார் : 
பொன்னோவெனப் பொலியுஞ்சடைப் புத்தேளுட னிருப்பு 
மன்னோவவ னொவொதம றைந்தேதெளி மாண்ட 
முன்னோதரும் பெருமாதவத் துடையாரென மொழியி 
னென்னோவவர் பெருமைத்திறன் யானோசொல வல்லேன் . 


( ரு ) 


(4 


வேறு . 


புனைதரு மினைய சங்கப் புலவரே ழெழுவோ ருங்கண் 
ணனை தீரு கடம்பி னீழ னாயனார் பதமு மேன்மேல் 
வனை தரு கயற்க ணம்மை மலரடித் துணையும் போற்றிக் 
கனைதரு பொலிவி னோடுங் களித்தினி. திருக்கு நாளில் . (சு ) 
உமையொரு பாகங் கொண்ட வுத்தமப் பெருமான் மேவி 
யமைதரு தான மெல்லா மணைந்தணைந் திறைஞ்சு மார்வங் 
கமைமிகு மவர்க்குண் டாகக் கடம்படி முளைத்த வேணிச் 
சுமையுடை முடியாற் போற்றித்தொழுதனர் விடைகொண் டாரால் . 
அருப்பவிர் கடுக்கை யானை யங்கையோ ருடுக்கை யானை 
மருப்பூவிர் விடையி னானை வாளராத் தொடையி னானை 
யுருப்பவெஞ் சூலத் தானை யொலிமறைச் சீலத் தானைத் 
திருப்பரங் குன்றிற் சென்று கண்டுசே வித்தா ரன்றே . ( 


( 
அ 
) 


கருதுவா நள 

ளத்தி னானைக் காரணி களத்தி னானை 
மருவுதாட் டளத்தி னானை வரிவிழிக் குளத்தி னானை 
யொருவுறா வளத்தி னானை யொப்பில்கோ மளத்தி னானைத் 
திருவிய லாப்ப னூரிற் சென்றுசே வித்துப் போற்றி . ( கூ ) 
மதியணி சடையி னானை வையமுண் விடையி னானை 
யதிர்பலி யுடையி னானை யணங்கொரு புடையி னானை 

திதலைத் தொடையி னானை வெம்மழுப் படையி னானைப் 
பதிவளக் கொடுங்குன் றெய்திப் பண்பொடு பணிந்து போற்றி . () 
ஆடக வேணி யானை யற்புளங் காணி யானை 
நாடகப் பாணி யானை ஞாலமுண் பூணி யானைக் 


ருஅ 


சூரைமாநகர்ப் புராணம் . 


காடகத் தூணி யானைக் கருந் துழாய்த் தோணி யானை 
யேடக நகரிற் சென்று போற்றிமிக் கின்ப முற்று . 


( கக ) 


பூதவெங் கணத்தி னானைப் பூங்கொன்றை மணத்தி னானைக் 
கோதமில் குணத்தி னானைக் கோள ராப் பணத்தி னானை 
வேதமந் தணத்தி னானை வேதக்கோ வணத்தி னானைப் 
போதப்பூ வணத்தி னானைப் பொங்குபே ரன்பிற் போற்றி . ( க ) 


{ 


அடியவர் பாலூ டானை யன்பிலர் பாற்கூ டானை 
யொடிவரு மருள்கோ டானை யொருதினித் தினும்வீ டானை 
நெடியநன் மறைக்சா டானை நிகழ்மறை யலாற்பா டானை 
படிபுகழ் தருமா டானைப் பதியனைத் தொழுது போற்றி , 


( கங ) 


அழிதகை யொருவி னானை யாரழ லுருவி னானைக் 
கழிதரு கருவி னனைக் கரையறு திருவி னானை 
யொழிதரு வெருவி னானை யொள்ளருட் டருவி னானைச் 
சுழியலின் மருவி னானைத் தொழுதனர் துதித்துப் போற்றி . ( கச ) 
வித்தக மூன்றூர் செந்த வீரனை நெடிய மாயோன் 
சித்தம்வைத் தவாவிச் சேருந் தேரனைச் செந்தே னுண்டு 
தத்தளி முழங்குங் கொன்றைத் தாரனைத் தாவா மேன்மை 
யுத்தர கோச மங்கை யூரனைத் தொழுது போற்றி , ( கரு ) 
வலந்தரு பிறவித் துன்ப வாதனை யொழிக்க வேண்டிப் 
புலந்தரு நெறியி னின்றார் போதனை மணிபொன் செய்க . 
கலந்தரு சிறப்பிற் சங்கக் காதனைக் கருது வார்க்கு 
நலந்தரு புகழி ராம நாதனை யிறைஞ்சிப் போற்றி . ( கசு ) 


| 


ஒருபுற நீலி யானை யொண்பிட்டுக் கூலி யானை 
மருவருள் கோலி யானை மடர்க்கருள் பாலி யானை 
பயிருள 

ளறு வாலி யானை யிருஞ்சடா மோலி யானைக் 
கருதுநெல் வேலி யானைக் கைகுவித் திறைஞ்சிப் போற்றி . ( கன ) 
அருந்துண வாலத தானை யக்கமார் பாலத் தானைப் 
பொருந்துகைச் சூலத தானைப் பொற்கள நீலத் தானைக் 
கருர் துழாய்க் கோலத் தானைக் கைக்கொண்டெய் சீலத் தானைத் 
திருந்துகும் மலத் தானைச் சென்னிதாழ்ந் திறைஞ்சிப் போற்றி . ( ) 


சங்கப்புலவர் பூசித்தபடலம் . 


ருகூ 


விருப்பவிர் கோயி லானை விண்டொடு வேயி லானை 
யிருப்புறா ஞாயி லானை யெற்றைக்கும் தாயி லானைப் 
பருப்பதம் பாயி லானைப் பகர்தரு நோயி.லானைத் 
திருப்புன வாயி லானைச் சேவடி பணிந்து போற்றி . 


( கசு ) 


விண்ணவர் தமக்குக் கோவை விளக்கஞ்சால் பரமான் மாவை 
யண்ணலம் புகழ்சா றேவை யன்பர்க்கோர் தெய்வ வாவை 
யெண்ணரு மிதழிப் பூவை யெடுத்தணி தருமு வாவைக் 
கண்ணகன் குருந்திற் கற்பக் காவையுற றிறைஞ்சிப் போற்றி . ( ) 


அற்றவர் நேச னாரை யருளுப தேச னாரைப் 
பொற்றாற் றேச னாரைப் புலியதட் சே னாரை 
நற்றவ வாசனாரை நகுதழ லாச னாரைக் 
கொற்றவா ளீச னாரைக் கோயிலூர் குறுகிப் போற்றி . 


(உக ) 


| 


ஆரானை முடியின் மேனக் கார்த்தானை யுரித்த வையப் 
பாரானை மதவே டீயப் பார்த்தானைப் பற்றார் மாட்டுச் 
சேரானை யரவம் பூணாச் சேர்த்தானைச் சிறந்த கானப் 
பேரானை யெமது பாசம் பேர்த்தானைப் பரவிப் போற்றி . 


( உஉ ) 


மோதளி யிரைத்துப் பாட முகிழ்ததலர் கொன்றை யோடு 
சீதளித தடமும் வாசந் திவலையெண் டிசையும் வீச் 
வோதளிய்மைந்து சார்ந்தோர்க் குறுமல மாயா கன்மக் 
கோதளி விழுங்கும் புத்தூர் குறுகினார் புலவர் யாரும் . 


(உக ) 


அளவிலா வுவகை விம்ம வானந்தக் கண்ணீர் வார 
வளவிலா வின்ப மோங்க வாரணம் புகழ்ந்து போற்ற 
வளவிலா வளங்கண் மல்கி யமைதரு திருப்புத் தூர்வா 
மளவிலா னந்தக் கூத்த ரடிதொழு தமர்ந்தா ரங்கண் . 


( உச ) 


பொருவிலா வறிவிற் சங்கப் புலவர்க டிருப்புத் தூரின் 
மருவின ரிருப்ப தோர்ந்து சூரைமா நகர்வாழ் மன்னன் 
றிருவிய ல்வரைக் காணத் திகழ்ந்தெழு வேட்கை முன்னே 
யொருவிலா னின்று காண்டற் குற்றதோர் சூழ்ச்சி யோர்ந்து . ( 1 ) 


க 


சூரைமாநகர்ப் புராணம் 


வேறு . 


ஏன்றவொரா சிடையிட்டாங் கிருவிகற்பத் தான் முடிநே ரிசை 
வெண் பாவொன் , றான்றபுறப்பொருளமையப் பிறந்தபிறப் பாலெ 
னமுன் னமையக் கொண்டு , சான்றதிருப் புத்தூரா னடனமுந்தன் 
பேறுமுறத் தகுகா சென்று , தோன்றவியல் வாய்பாட்டிற் கண்டெ 
ன்று முடித்தேட்டிற் றுலங்கத் தீட்டி . 

( உக ) 
எதிர் கின்றா னொருவன்கைக் கொடுத்திதனைக் கொடுபோய்தம் 
மிறைவாழ் புத்து , ரதிர்கின்ற புகழ்ப்புலவர் பாற்கொடுத்து மற்ற 
வர்தேர்த் தறைதல் கேட்டு , முதிர்கின்ற கடுப்பினொம் வருகென் 
றான் புத்தியென மொழிந்தன் னான் விண் , ணெதிர்கின்ற திருப்புத் 
தூர் சார்ந்தனைய ரிருக்குமிடத் தெய்தி னானே . 

( உஎ ) 
புலவர்முனம் பணிந்தெழுந்து வதரி நிழ லொருமுக்கட் புத் 
தேண் மேய , நலவர்புகழ் சூரைநகர் மாவிசயா லயதேவ னாத்தான் 
மிக்கான் , கலவரணு காநெறியா னுமைக்காணக் கவியொன்றென் 
கையி னல்கி , நிலவர்புகழித்தலத்து விடுத்தானென் றுரைத்ததையு 
நேர்வைத் தானே. 

" ( உ.அ ) 
உறந்தபுகழ்ப் பெரும்புலவர் மகிழ்ந்ததுகைக் கொடுவாசித் 
துணர்விற் றெள்ளிப் , பிறந்தபிறப் பெனும்பாட்டிற் சொற்சுவை 
யும் பொருட்சுவையும் பிறங்கு மேனுஞ், சிறந்தமதி யென்றுரைத்த 
தொருதோட மென்றவர்தாஞ் செப்பக் கேட்டு , மறந்தவனா காமன் 
மனங் கொடுதொழுது சூரைநகர் வந்தா னன்றே . ( உக ) 

வந்தவன் மெய்ப் புகழ்விசயா லயதேவ னெதிர் போற்றி வண 
ங்கி யென்கைத் , தந்தகவி தனைக்கொம்போய்ச் சங்கவான் புலவர்மு 
னந் தாழ்ந்து வைத்து , முந்தநீ கொடுத்ததென மொழிந்தனன்மற் 
றவெரெடுத்தார் முகமன் செய்தார் , சந்தமழி யாதுவா சித்தாரக் கவி 
ப்பொருளுந் தவராம லோர்ந்தார் . 

( ங O ) 


* " பிறந்த பிறப்பாற் பெறும் பேறு பெற்றே 

மறந்து மினிப்பிறக்க வாரோஞ் - சிறந்தமதி 
சேர்த்தானைப் புத்தூர்த் திருத்தளியா னைப்புவனங் 
காத்தானைக் கூத்தாடக் கண்டு . 

நிறைந்தமதி என்றும் பாடம் . 


சுங்கப்புலவர் பூசித்தபடலம் 


மிக்க மகிழ்ச் சியரானார் சொற்சுவையும் பொருட்சுவையும் விய 
ந்தா ரேனுந் , தொக்கவதிற் சிறந்தமதி யெனப்புனைந்து வைத்த 
தொரு தோட மென்றா, ரக்கணமே யான் மீண்டு வந்தனனென் றான் 
கேட்ட வருள் சான் மன்ன , னக்களவின் மகிழ்ச்சியனாய் மீட்டுமவன் 
முகநோக்கி நவில லுற்றான் . 

( ஙக ) 
இன்னே நீ திருப்புத்தூர்க் கேகுதிமுன் போலவவ ரெழுந்து 
மாலை , நன்னேயத் திறையவன்வாழ் தளிக்கேகு வார்கூட நண்ணி 
நீயு , மின்னேர்செஞ் சடையார்மு னவர்முனஞ்செல் பெருந்தீபம் 
வேலை யாளன் , றன்னேயத் தொடுவைப்ப னுடனெடுத்துச் சுழற்றி நீ 
தரையில் வைத்தி . 

( தூஉ ) 


ஆயபொழு தவருரைக்கு மாற்றமுங்கேட் டிங்குவிரைந் தடை 
வா யென்றான் , மேயவவ னவ்வாறே செய்துமீ ளுவலென்று விடை 
பெற் றேகிப் , பாயமதிற் றிருப்புத்தூர் புகுந்துசங்கப் புலவரொடும் 
பரிந்து பின்னே , நாயனமர் கோயில்புகுந் தான்றிருமுன் னவன்றீப 
நலக்க வைததான் . 

( ஙங ) 


வைத்தவுட னதையெடுத்துக் கொள்ளிவட்ட மெனச்சுழற்றி 
வைத்தான் மண்மே , லுய்த்துணரும் பெரும்புலவர் குறைமதிய 
றைமீதியா யொளிர்ந்த தம்மான் , மெய்த்தநடச் சுழற்சியிலென் 
றறிவித்தா னமக்கென்று விளங்கத் தேர்ந்தார் , சித்தமகிழ்ந் தாரவ 
ன்றன் . முகநோக்கி விரும்பியிது செப்ப வற்றார் . . ( ஙச ) 

கற்றவர்கள் புகழ்விசயா லயதேவன் பாடிவிடு கவியுள் யாதும், 
குற்றழிலை குற்றமிலை குற்றமிலை கருத்துண ராக் கூற்று குற்றப் , 
பெற்றிநினை யற்கநினை யூற்க நினை யற்கவெனப் பேசு நீபோய் , மற் 
றவனைக் காணும் விருப் புடையநா மென்பதுவும் வகுத்தி யென் 
றார் . 

(கூரு ) 


, 


வேறு . 


என்றலும் விரைந்து சென்றா னிலங்கெழிற் சூரை புக்கான் 
மன்றலந் தாரான் முன்னர் மற்றவ ருரைத்த வாறே . 
யொன் விண் ணப்பஞ் செய்தா னுவகையக் கடலுளாழ்ந்தா 
னின்றவர் தம்மைக் காண்பே னென்றெழுந் தினிது செல்வான் 


கஉ 


சூரைமா நகர்ப் புராணம் 


பரிகரி யிரதங் காலாள் பரந்தன தொடர்ந்து செல்ல 
விரிகுடை நிழற்றிச் செல்ல விளங்குசா மஸாகி டுள்ள 
வரிகருங் கழற்கான் மன்னன் வாம்பரி யுகைத்துச் சென்று 
தெரிவரும் பெருமான் மேய திருக்கோயி லூருட் புக்கான் . ( ங எ ) 
இனையவ னின்ன னாக விணர்ப்பொழிற் புத்தூ ரம்மான் 
றனைவிடை கொண்டெ ழுந்து தணப்பருங் கான நீங்கிப் 
புனைமலர்ப் பொய்கை சூழக் கோயிலூ ரகத்துப் புக்கார் 
கனைகுரன் மேக மென்னக் கவிமழை பொழிவார் யாரும் . ( ங ஆ ) 
சங்கவான் புலவ ரெல்லாம் வந்தமை சாற்றக் கேட்டுத் 
துங்கமாம் புணரி மேவத் துனைந்துசெல் குடிஞை யேபோ 
லங்கவ ரிருக்கை நேடி யடைந்தனன் றொழுது நின்றான் 
மங்கலம் பொலியுஞ் சூரை வளநகர் புரக்கு மன்னன் . ( கூசு ) 
சிலரிவன் சூரை யாளுஞ் செல்வனென் றவருக் கோ.த 
வலர்புக முனையா ரங்கை குவிததெழுந் தவாவிப் புல்லி 
நலர்தொழு நின்னைக் காண்பா னாங்கள் வந் தனங்கா ணென்றா 
ருலர்தலி னும்மைக் காண்பா னுற்றனன் யானு மென்றான் . ( ச 0 ) 
இருதிறத் தாரு மிவ்வா றளவளா யெழுந்து போந்து 
மருமலர் பூத்த தெய்வ வளமதுப் பொய்கை மூழ்கி 
நிருமல வடிவி னான்ற நெல்லைநா யகிபொற் றாளுங் 
குருமலி பிறைசான் மோலிக் கொற்றவா ளீசர் தாளும் . ( சக ) 


( 


அன்புறப் பணிந்து போற்றி யாரரு ணிரம்பப் பெற்றுப் 
பின்பிரு திறத்தி னாரும் பெரிதள வளாவிப் பேசி 
யென்புலப் பரிய பூணாக் கொண்டவரினிது மேவு 
நன்புலச் சூரை புக்கார் நகுமுகத் தினராய் மாதோ . ( சஉ ) 
முழுகினர் பாவ மெல்லா முருக்கிவாய்ப் பெய்வ தாய 
வொழுகொளிக் கதிரோன் றீர்த்த முரைத்த நூல் விதியான் மூழ்கி 
வழுவறு தெய்வ நீறும் வயங்குகண் மணியும் பூண்டு 
செழுவிய வெழுத்தோ ரைந்துஞ் சிந்தையிற் றிருந்த வெண்ணி . () 
இடையறா வன்பு பொங்க விருகையுந் தலைமேற் கூப்பி 
நடையறா வறவோர் சூழ நல்லகாய் கனிபூ வோடு 


சங்கப்புலவர் பூசித்தப்படலம் . 


சுக 


மடையறா வதரி நீழ லமர்ந்தபார்ப் பதிம ணாளன் 
கொடையிறாக் கோயில் சார்ந்து கோபுர முன்பு தாழ்ந்தார் . ( சச ) 


விழிகணீ ரருவி பாய மென்கரந் தலை மேற் கூம்ப 
வொழிதரா வன்பு பொங்க வுட்புகுந் துவப்பிற் சூழ்ந்து 
பழிபடு மலங்கண் மூன்றும் பாழ்பட வின்பம் பொங்க 
வழிமது நறும்பூங் கொன்றை மாலையான் றிருமுன் சென்றார் . () 


கண்டனர் மாய னாதிக் கடவுளர் காணாத் தேவை 
வீண்டனர் கவலை யெல்லா மேனிமேற் புளகப் போர்வை 
காண்டனர் நெஞ்ச நெக்குக் குழைந்தனர் கண்ணீர் வார 
வண்டர்தம் பிரானார் காட்சி யழகிய தென்று நின்றார் . 


(சசு ) 


முழுதுண ராதி சைவ முனிவர னொருவன் போந்து 
பழுதறு வில்வங் கொண்டு பற்பல பெயருங் கூறித் 
தொழுதகு தாளிற் சாத்தித் தூநிவே தனமுஞ் செய்து 
கெழுதகு பளிதத் தீபங் கிளர்தரச் சுழற்றிப் பின்னர் . 


(சஎ ) 


இலகுவெண் ணீறு நல்க வெண்ணரும் விருப்பி னேற்றுத் 
திலகான் னுதலிற் பூசித திருத்தகத் தொழுது பின்ன 
ரலகில்பே ரருளான் மிக்க வம்மைசந் நிதியும் போந்து 
குலவுபோற் றுவந்து நீறு கொண்டுபேரின்ப முற்றார் . 
நண்ணிய புலவர் யார்க்கு நலமலி வசதி நல்கிக் 
கண்ணிய வமுதுங் குய்சால் கறிகளுஞ் சிற்று ணாவு 
மெண்ணிய நெய்யும் பாலு மின்னுமுள் ளனவுங் கொண்டு 
புண்ணிய மன்னர் மன்னன் பொலிதர ஆட்டி னானே . (சக ) 
கபபுரங் கலந்த சாந்தக் கமழ்ஈறுஞ் சேறு பூசி 
வெப்பமுற் றொழியச் செய்த விரைநறு நீரிற் றோய்த்த 
வொப்பில்பூ மாலை சூட்டி யொருங்குபல் வாசங் கூட்டுத் 
திப்பிய விலைகாய் நல்கிச் செய்தனன் மகிழ்ச்சி மேன்மேல் , ( 60 ) 
மெல்லிழைக் கலிங்கம் பொன்செய் மென்றுகி றலைச்சாத் தாதி 
நல்லிழைத் துகில்கண் மற்று நகுகதிர் மதாணி யாழி 
யெல்லீழைத் தெடுத்த தாய குழைமுத லெல்லாப் பூணுங் 
கல்லிழைத் தமைத்த மற்றுங் கவின்பெற நல்கினானே . O 


11 


சூரைமா நகர்ப் புராணம் . 


காவலன் முகமன் கண்டு கயற்கொடி யுயர்த்த செங்கை 
மாவல னாய செங்கோல் வழுதியை மறந்தார் கொன்றைப் 
பூவலர் வேணிப் பெம்மான் றரிசனப் பொலிவு கண்டு 
நாவல ரால வாயி னம்பனை மறந்தா ரன்றே . 


( உ ) 


காலத்திற் சிவபி ரானைக் கண்டிறைஞ் சுதலுங் கொண்ட 
சீலத்திற் றத்தம் பூசை செய்தலும் புனித மாய 
கோலத்தி னமைந்த நல்லூண் கோடலுங் கலைகள் யாவு 
மூலத்தி னுரையின் மன்னோ டாய்தலு முயன்றி ருந்தார். (நிக ) 
பன்னாளிவ் வாறு செல்லப் பாவல ருறுநா ளோர்நாட் 
பொன்னான மணிமா டஞ்சூழ் பொங்கெழி லால வாயின் 
மின்னார்செஞ் சடில மோலி விமலனார் தமைகி னைந்தா 
ரெந்நாள் சென் றிறைஞ்சு வோநம் மிறைவரை யென்று நைவார் . 


அங்கயற் கண்ணி யோடு மாலவா யமாந்த மூர்த்தி 
பங்கயப் பாத மென்று பணிவது கனக கஞ்சக் 
கொங்கலர் வாவி யென்று குடைவது பன்னா ளிங்கே 
தங்கின மென்று நெஞ்சந் தளர்ந்துநெக் குருகு வாரால் . 


f 


ந 


வேறு . 


வெருவால மெழுதலொடு மெய்ந்நடுங்கி யயனெமொன் 
மருவால நிழலமர்ந்தாய் மாற்றுகென விதுநமக்குச் 
சருவாலென் றெடுத்தயின்ற தாவாத பெருங்கருணைத 
திருவால வாயூடையான் சேவடிகண் மறந்தனமால் . 


( நிசு ) 


( ருஎ ) 


வெருக்கூடும் படியெழுந்து விரிந்தபுவ னம்புவன 
வுருக்கூடு குலைப்பதுதேர்ந் தும்பெரெலா மோலமிட 
மருக்கூடு செஞ்சடைமேல் வாங்கியமைத் துலகளித்த 
திருக்கூட லுடையபிரான் சேவடிகண் மறந்தனமால் , 
பொருமீயழு மொருபாலன் பொருட்டாக வருள் கூர்ந்தே 
யுருமதிர வதிர்த்து முழங் கொருகடாப் பக்ைெகத்து 
வருமறலி யுயிர்மாள மலரடிசற் றேயெடுத்த 
திருமதுரா புரிப்பெருமான் சேவடிகண் மறந்தனமால் . 


( அ ) 


சங்கப்புலவர் பூசித்தபடலம் . 


சாரு 


ஒழுங்குபட வண்டு நிறீஇ யுறுசுவைய கழைகோட்டி 
யெழுங்குரிசின் மலர்க்கணைதொட் டெய்யுமுன மெழிலிரதி 
யழுங்கும் வகை யவனவிய வழல் விழிசற் றேதிறந்த 
செழுங்கடம்பி னடிப்பெருமான் சேவடிகண் மறந்தனமால் . ( ருகூ ) 
பொருத்தமுற மூழ்குநர்தம் பொல்லாங்கு முழுதொழித்துக் 
கருத்தலர்த்தி மலமாயை கன்மமிரி தரப்போக்கி 
பருத்திமிகு பேரின்ப மருளொருபொற்றாமரை நீர்த் 
திருத்தலத்து முளைத்தபிரான் சேவடிகண் மறந்தனமால் . ( ச O ) 
இந்திரனார் பழிகழுவி வெள்ளானை யிப்புவிநீத் 
தந்தரநா றெவருளி யணிநகரந் தகக்கண்டு 
சுந்தரப்பொற் றடாதகையார் தோற்றவருள் புரிந்தமருஞ் 
செந்தளிர்மே னிபபெருமான் சேவடிகண் மறந்தன மால் (காக ) 
தாவாத பேரழகிற் றடாதகையை மணந்தமர 
ராவாவென் றேத்தவெள்ளி யம்பலத்திற் கூத்தாடி 
யோவாத பெருமைசா லொருகுறளுக் கன்னமிட்ட 
தேவாதி தேவனிரு சேவடிகண் மறந்தனமால் . 

( கூஉ ) 
கூவொலிசெய் குறட்கன்னக் குழியொவை யையுமழைத்துப் 
பாவொலி செ யெழுகடலும் பாண்டியனும் வரக்கூவி 
யேவொலிசெய் தனுவாங்கு முக்கிரனை யருள் புரிந்த 
சேவொலிசெய் கொடிப்பெருமான் சேவடி - கண் மறந்தனமால் . () 
மைந்தனுக்கு வேல்வளை செண் டுதவிவா ரிதிசுவற 
விந்திரன் பொன் முடிதகர வரை குலைய வெய்துவித்துச் 
சந்தமறைப் பொருளுரைத்து மணிபகர்ந்து தழைந்தடியார் 
சிந்தையிடத் தமர் பெருமான் சேவடிகண் மறந்தனமால் . (கச ) 
வருணன்விடு கடல் சுவற்றி வளநகர்மேன் முகிலேவிப் 
பொருவருசித் தாய்க்கரும்பு கல்லானை வாய்ப்புகட்டி 
வெருவருவே ழந்தடிந்து விருத்தனா தியராய 
திருவளர்பே ரருட்பெருமான் சேவடிகண் மறந்தனமால் . ( காரு ) 
மாறி நீடம் புரிந்து பழி யஞ்சிமா பாதகந்தீர்த் 
தேறியம் ரங்கமரிந் தெயிற்றுவிட நாகமொடு 


சுசு 


சூரை மாநகர்ப் புராணம். 


( 


சீறியமா யப்பசுவைத் தீர்த்துமெய்க்காட் டிப்டமருஞ் 
சேறிகழ்கட் பரைபாகன் சேவடிகண் மறந்தனமால் . ( சசு ) 
கிழியருளி வளைவிற்றெண் சித்திகளுங் கிளர்வித்துப் 
பழியில் விடைக் குறிபொறித்துத் தண்ணீர்ப்பந் தரும்வைத்து 
மொழியிரத வாதஞ்செய்.தாரருளே முகிழ்ப்பவமர் 
செழியர்குலக் கொழுந்தினிரு சேவடிகண் மறந்தனமால் . ( காஎ ) 
ஒருவளவன் றனை மடுவிற் புகுத்தியுல வாக்கோட்டை 
யருளியருண் மாதுலனாய்ச் சிவலோக மதிதெரித்துப் 
பெருவிறகு சுமந்துதிரு முகங்கொடுத்துப் பெரும்பலகை 
திருவுறவிட் டருள் பெருமான் சேவடிகண் மறந்தனமால் , சு - அ ) 


இசைவாது வென்றுகுழ வெறுழிகட்கு முலைகொடுத்தால் 
கசையாமர் திரராக்கிக் கரிக்குருவி யமர்நாலா 
வசைதீர வருளியரா வளைந் துணர்த்த வருள்புரிந்த 
திசையாடை யுடையபிரான் சேவடிகண் மறந்தனமால் . ( சுக ) 
தன்னுடைப்போ ரம் பெய்து தந்துநடக் குப்பலகை 
மின்னுடைப்பொற் கிழியளித்து வெகுள் கீரற் கரையேற்றிக் 
கொன்னுடைய விலக்கணமுங் கொளுத்தியுது கலாந் தீர்த்த 
தென்னுடைய தென்னவன்பொற் சேவடிகண் மறந்தனமால் . ( எ O ) 
முகம்புலர்ந்த விடைக்காடன் முற்றுவகை கொள வருளிச் 
சகம்பயந்த தாயான கயற்கண்ணா டன்னோடு 
மிகம் புகழ்ந்து கொண்டாடு மிந்திரமா னத்தமருந் 
திகழ்ந்தவருட் பெருமான் பொற் சேவடிகண் மறந்தனமால் . ( எக ) 
என்றுகனிந் துள்ளுருகி யிவ்வாறு புலவரெலா 
நன்றுமது ரையையடைவோ நாளை நா மென்றிருந்தார் 
வென்றுமிளிர் மன்னவனு மிவர்போலும் விருப்புற்றா 
னன்றுகன விடைச்சூரை யமலரெழுந் தருள் செய்வார் . ( எஉ ) 
ஆலவா யிடைக்காணு மழகியநந் திருக்கோலஞ் 
சாலநீரிவ்விடத்தே தரிசிப்பா னருள் செய்வோங் 
கோலமார் தருகடம்புங் குளிர்பொற்றா மரைத்தடமுஞ் 
சீலமார் செய்கையுளீர் சிறந்த சான் றதற்குணர்வீர். ( எங ) 


| 


சங்கப்புலவர் பூசித்தப்படலம் . 


எ 


அந்தமா தலத்தினுமித் தலத்தினதி விருப்பமுளோ 
மெந்தமர் தலங்களுமித் தலமொவ்வா வெனத்தெளிமின் 
சுந்தரே சுரரெனும்பேர் சொல்கவின்று முதன்மக்குக் 
கந்தமார் குழற்குரைப்பீர் கயற்கணா ளெனுநாமம் . ( எச) 
திருவிழா முதலாய சிறப்பெல்லா மத்தலம்போற் 
குருவிழா வகைநடத்திக் கொடுவாரு மென்றியம்பிப் 
பெருவிழா விருதிறத்துப் பெரியோர்க்கு மருள் புரிந்து 
மருவிழா மலர்க்கொன்றை மாலையா ருருக்கரந்தார் . ( எரு ) 
விழித்தனர்க ணிருதிறத்து மேலோரு முளக்கவலை 
யொழித்தனர்தங்கனாநிலையை யொருவரொரு வரிற்பேசிக் 
கொழித்தனர்பே ரருளிருந்த படியென்னே யெனக்கூறிச் 
செழித்தனர்மா மதுரைநகர்ச் செலவொழிந்தார் விடிவுணரார் . ( ) 


விடியலுணர்ந் தெழுந்தொருகை வெஞ்சூலப் படையாளி 
கடிமதிறகோ யிலையடுத்தார் கனகதா மரை பூத்து 
வடிமதுவாய் வைத்தருந்தி வண்டுபா டிசையுடைத்தாய் 
முடிவிலொரு பெருந்தீர்தத முன்பொலியக் கண்டனரால் . (எஎ ) 
நென்னல்வரை யில்லாத நிறைதருநீ ரிப்பொய்கை 
யின்ன்லற வாலயமுன் னிருந்தவா றென்னென்பார் 
பன்னரிய புகழ்ப்பரமன் பகாந்தபடி யேயிருப்ப 
தென்னவதி சயமென்பா ரியம்பரிதித் திறமென்பார். 

( எ அ ) 
ஆனந்த மூழ்குநர்போ லத்தீர்ததப் புனன்மூழ்கி 
யானந்த வெண்ணீறு மக்குமணி யும்புனைந்தே 
யானந்த மயமான வைந்தெழுத்து மனத்தெண்ணி 
யானந்தர் தளிபுகுவார் மற்றொன்று மறிதரற்கே . ( எசு ) 
நெடியகோ புரமுன்பு நிலநிறந்தோய் தரப்பணிந்து 
கடிய்மதில் புடையுத்த கனகதளி யுட்புகுந்து 
பொடியணிமே னியர் பிரதக் கணம்புரியும் பொழுதொருபால் 
வடியலர் துன் றியகடம்பு வயங்குபுநிற் பதுகண்டார் . 

( அ ) 
கண்ட்வுடன் றொழுதெழுந்தார் காமருவும் பூந்தருவைத 
தண்டருமன் புறக்கட்டித் தழுவினார் நெட்டுயிர் ததார் 


கா அ 


சூரைமாநகர்ப் புராணம் . 


( அக ) 


மண்டனில் வீழ் மலரெல்லாம் வாரிவிழி யொடு சேர்த்தா 
- ரண்டர்பிரான் றிருவருண்மற் றளப்பரிய தாவென்றார். 

. 
சொல்லரிய வன்பகத்தே துளும்பவிறை யவன்றிருமுன் 
வெல்லரிய மகிழ்ச்சியொடு மேவினார் பணிந்தெழுந்தார் 
கல்லரிய மலக்கிழங்கு கழிந்ததுபோ யொழிந்தென்றார் 
புல்லரிய துதியெடுத்துப் புகழ்ந்துப் டுவரானார் . 
மாலாத மனத்தொளியாய் வயங்குமொரு பேரொளியே 
யேலாத கொடுதிரிவார்க் கெஞ்ஞான்று மொளிப்பவனே 
சூலாத மலக்கிழங்கு சூன்றெடுக்கும் பெருவலியோய் 
தோலாத பெருங்கருணைச் சுந்தரே சுரசரணம் . 


( அ 2 ) 


( அங ) 


( அச ) 


மலமாயை கன்மமெனு மாசுமூ டியவடி 

யோ 
நலமாய பேருணர்விற் மலைப்பட்டு நயமுணர் வா 
னிலமாய தேரேறி நெடும்புரமூன் றெரித்திமெ 
துலமாய பேரருள் செய் சுந்தரே சுரசரணம் . 
ஒல்லாத பிறவியடைந் திருவினைக்கே யுடம் பட்டுக் 
கல்லாத கொடியேமாய்க் கசட்டறிவின் மூழ்காமல் 
வெல்லாத மெய்ஞ்ஞான வெளிமருவ வளவிட்டுச் 
சொல்லாத பேரருள்செய் சுந்தரே சுரசரணம் . 
காற்றியொரு மல மூன்றுங் கழலடைதற் கொல்லாத 
வாற்றியிறப் பொடுபிறப்பு மடைவேங்கள் கரிசனைத்து 
நீற்றியரு ளுதற்பொருட்டு நீர்த்தடமுஞ் சீர்க்கடம்புந் 
தோற்றியருளிய பெருமைச் சுந்தரே சுரசரணம் . 


( அரு ) 


( அசு ) 


ஒன்றாகிப் பலவாகி யுருவாகி யருவாகி 
யன்றாகி யின்றாகி யருளாகி மருளாகி 
நன்றாகித் தீதாகி நான்மறைச்சென் னியுமளவாத் 
தொன்றாகிப் புதிதாய சுந்தரே சுரசரணம் . 

( அ ) 
என்றுபல வாறு துதித் தெம்பிரான் பெருங்கருணை 
யொன்றுமளப் பரிதாலென் றொழியாத வின் புற்று 
நன்றுமது ராபூரியி னாங்காணுங் கோலமே 
யின் றிவர் தர் திருக்கோல மென்றுதொழு தெழுந்து போய் . ( அ -4 ) 


சங்கப்புலவர் பூசித்த படலம் . 


சுகூ 


பல்லுயிரு மினிதீன்ற பார்ப்பதியா லயமடைந்தார் 
செல்லுலவு பொழின்மதுரைத் திருக்கோயில் வீற்றிருக்கு 
மெல்லுலவாப் பெருங்காட்சி யியைந்தவளும் வீற்றிருந்தா 
ளல்லுலவாக் கண்டத்தா ரடைந்தவடி வினுக்கேற்ப .. ( அசு ) 
புயல்புரையொண் கருங்குழலும் பூரண சந்திரமுகமு 
முயல்புரையா ருயிருமுற வொளிரிருசி றடியுமயி 
லியல் புரைகா யலும் வனப்பு மிலவுபுரை கனிவாயுங் 
கயல்புரைகண் களும் பிறவுங் கண்களிப்பக் கண்டார்கள் . 

(கூ 0 ) 
மயற்கண்ணாள் வழிபாடு மருதுபுரி யன்பினர்பா 
லயற்கண்ணா ளலளாகி யளப்பரிய பேரின்பச் 
செயற்கண்ணா டொறும்பருகத் தீராது.பெருகுவிக்குள் 
கயற்கண்ணா டிருவுருவுங் கண்டுதொழு தின்புற்றார் . ( கூக ) 
பொன்னியறா மரைத்தடமும் பூப்பொலியு மொருகடம்பு 
மின்னியல்செஞ் சடையார்தம் விளங்கருளாற் றோன்றினமை 
மன்னியல்பி னெத்தலத்து வாழ்வாருந் தெரிந்துவகை 
துன்னியல்பிற் சூரையுற்றுத் தரீசித்துத் தொழன் முயன்றார் . ( கூஉ ) 
மாமதுரா புரியகத்து வாழ்வாரு மிதுகேட்டுக் 
காமருமீன் சூரைநகர் கலந்திரண்டுங் கண்ணுற்றுத் 
தாமாறுஞ் சடையிருவர் தமைப்போற்றி யிருதிறத்து 
நாமகள் சால் வாழ்க்கையர்க டமையுநயந் தேத்துவார் . ( கூகூ ) 
மண்ணவர்களிவ்வாறு மாறாது களிப்படைய 
விண்ணவர்கள் கற்பகத்தின் மேவுபூ மழைபொழிந்து 
கண்ணவர்களாயினார் கரிசமைமுக் குறும்பெறிந்தே 
பண்ணவாகண் மிகவந்து பரவுவார் பண்பமைய . ( கூச ) 
துன்றுபெருங் கருணையுடைச் சுந்தரே சுரரென்றுங் 
கன்றுதலி.லா தருளங் கயற்கண் மட மாதென்று 
மன்று முத லிருவருக்கு மாகியவித் திருநாம 
மென்றுமிவை யுரைப்பவர்க ளெண்ணியவெ லாமடைவார் . ( கூரு ) 
மன்னிப்போற்றாமரைநீர் வகுத்தவிதிப் படியாடித் 
துன்னியவண் பெருங்கருணைச் சுந்தரநா தன்பதமு 


> 


எ O 


சூரைமா நகர்ப் புராணம் . 


( கூகா ) 


மின்னியவங் கயற்கணுமை மென்பதமுந் தரிசிப்போர் 
பன்னியவிப் புவியாண்டு பண்ணவராய் வீற்றுவார் . 
எண்ணரிய பெருமகிழ்ச்சி யெய்தியமற் றிருவோருங் 
கண்ணரிய சுந்தரனைக் கயற்கணுமை யைப்போற்றிப் 
பண்ணரிய தொழில் வாய்ந்து பரவியதம் மிடம் புகுந்தார் 
நண்ணரிய கிழமையுறு நட்பின் மிகக் கலந்தம்மா . 


( கன ) 


( கூ ) 


நன்று பொலி தருமொருநா ணாவலர்கண் மிகமகிழ்வுற் 
றன்றிவனே யாயினக்கா லைம்பது பேர் சங்கத்தா 
ரென்றுசொலும் படியாமே யென்றுபுனைந் திருஞ்சூரை 
யொன்றுவிச யாலயனைப் பாடினாரொரு வெண்பா . 
பாடியவெண் பாக்கேட்ட பார்த்திபனு மிகமகிழ்ந்து 
கூடியவன் புறவெழுந்து கும்பிட்டுக் கூத்தாடி 
நாடியவான் பெரும்புலவீர் நான்றரமோ விதற்கென்று 
நீடியபல் லுபசார நிரப்பினானவர்மகிழ . 
ஆவணிமூ லத்திருநா ளழகியசித் திரைத்திருநா 
ணாவணிதைப் யூசமென நவிலாடிப் பூரமெனப் 
பாவணிநற் பெருந்திருநாள் பரவுறுமற் றைத்திருநாண் 
மாவணியிற் சிறப்பித்துச் சுந்தரற்கு வயக்கினான் . 


( கூக ) 


( க 00 ) 


இனையசிறப் பிற்பலநாளிவ்வாறு பணிசெய்து 
நனையநறு மலர்ப்பைந்தார் நயந்தவிச யாலயனு 
தினையவரும் புலவர்களு நிறைகருணைச் சுந்தரர்தம் 
புனையவரு மலரடிக்கீழ்ப் புக்கள வா வின் புற்றார் . 

சங்கப்புலவர் பூசித்தபடலம் முற்றிற்று . 


( காக ) 


ஆகத்திருவிருத்தம் சஅசு . 


திருமால் பூசித்த படலம் . 


( க ) 


க 


( 
உ 
) 


எங்கு மாகி யிலங்குஞ் சிவபிரான் 
பொங்கு பேரரு ளாற்புர வுற்றவன் 
சங்கு சக்கரந் தாங்குந் தடக்கையான் 
கொங்கு தங்கு துழாயணி கொண்டலே . 
வெய்ய தானவர் வீறு குலைக்கவுஞ் 
செய்ய வானவர் செய்கை நிரப்பவு 
மைய நெஞ்சுட் குறித்தருள் வாங்குவான் 
மைய கன்ற வளத்தலந் தேருவான் . 
வீரை வாய்த்துயின் மேவி நறுந்துழாய்த் 
தாரை யாதரிக் குந்தடந் தோளினான் 
கானா மேற்கொண் டிலங்குங் கரும்பொழிற் 
சூரை மாநகர் துன்னின னென்பவே . 
எண்ணு மாறெழில் சார்திருக் கோயிலு 
நண்ணு பொற்றா மரைநறுந் தீர்த்தமுங் 
கண்ணு தெய்வக் கடம்பும் வதரியு 
மண்ணு மேன்மை யனைத்துந் தெரிந்தனன் . 
மேலு மேலும் விருப்பம் வளர்ந்தெழச் 
சாலும் பொற்றா மாைத்தடம் தோய்ந்தனன் 
கோலும் வெள்ளிய நீறுங் குரூஉச்சுட 
ராலுங் கண்மணி யும்மணிந் தானரோ 


( 
ச 
) 


( ரு ) 


நந்து வன்னமோ ரைந்து நவிற்றினான் 
வந்து கோபுர வாயிலிற் றாழ்ந்தனன் 
சிந்து தீவினை யேனெனச் சிந்தைசெய் 
துந்து கோயிலி னுட்புகுந் தானரோ . 


( சு ) 


முந்தி மூன்று வலஞ்செய்து மொய்கழ 
னந்தி பாற்சென்ற னன் விடை பெற்றன 


எஉ 


சூரைமா நகர்ப் புராணம் 


( எ ). 


( அ ) 


னந்தி வண்ணத் தமலன் முன் சென்றன 
னுந்தி பூத்தவ னென்னு மொருவனே . 
மன்னு பொற்றா மரைப்புன லாட்டினான் 
மின்னு சாந்தம் விரவமெய் கூட்டினான் 
றுன்னு பன்மலர் வில்வமுஞ் சூட்டினான் 
முன்னு வாச முழுப்புகை கோட்டினான் . 
உற்ற மேன்மை யமுதமு மூட்டினான் 
முற்ற மற்றை முகமனுஞ் செய்தபின் 
செற்ற மோவு திருமுன் குடந்தமுற் 
றற்ற நீங்க வறைவன் று தியரோ . 
கால காலமுக் காலமுந் தீர்ந்தவ 
சூல மேந்திச் சுடர் திருப் பாணிய 
வால மாந்து மருட்பெருஞ் சேவக 
பால லோசன நின்னடி பற்றினேன் . 


( கூ ) 


( க 0 ) 


முழுது மோர்ந்த பவமுழுதாய்வ 
கழுது சால்பெருங் காட்டி னடிப்பவ 
பழுது தீரப் பரந்தநின் சேவடி 
தொழுது வேண்டித் துதிப்ப னடியனேன் . 


( க்க ) 


( க . ) 


முத்த னேமுதல் வாமுழு மாதவர் 
சித்த னேசிவ னேசெஞ் சடையணி 
மத்த னேவத ரித்தரு நீழல்வா 
ழத்த னேயடி யேனுன் னடைக்கலம் . 
கண்ண லேது மிலேனுன் கழலன்றிப் 
பண்ண லேது மிலேனுன் பணியன்றி 
நண்ண லேது மிலேனுன் னலனன்றி 
யண்ண லேயடி யேனுன் னடைக்கலம் . 


( கங ) 


போற்றி லேனின் பொலங்கழ னின்பணி 
யேற்றி லேனின் னெழுத்தைந் தினையுமுட் 
சாற்றி லேனத னாற்கொடுந் தானவர்க் 
காற்றி லேனடி யேனுன் னடைக்கலம் . 


( கச ) 


எங 


(கரு ) 


( கசு ) 


திருமால் பூசித்தபடலம் . 
என்று தோத்திரஞ் செய்திறைஞ் சிப்பெயர்ந் 
தொன் 

பான்று சேற்க அமையவண் முன்செலீஇ 
நன்று போற்றி நகுமலர் தூய்ப்பணிந் 
தன்று மாயவன் பின்னரிஃ தாற்றினான் . 
நாய கன்றளித் தென்றிசை நண்ணியே 
சேய மேனிச் சிவலிங்க மொன்றனைப் 
பாய வன்பிற் பதிட்டை புரிந்தன 
யை தீர்த்தெபொன் முவயிற் றொட்டனன். 
விண்டு போக வினை தன் பெயரினால் 
விண்டு வீசன் மிகப்பொலி வெய்திடும் 
விண்டு தீர்த்த மெனப்பெயர் விண்டனன் 
விண்டு பூசனை யாற்றுதன் மேயினான் . 
அன்ன தீர்த்த முகத்தினி தாட்டுபு 
பன்ன மோடு பலமல ருங்கொடு 
முன்ன வன்றிருப் பூசை முடித்தனன் 
சொன்ன வாடை யுடுத்திய தூயனே 
இந்த வாறுபன் னாளங் கினிதிருக் 
தந்த மில்லா வருந்தவ மாற்றுழிக் 
கர்த வோதிக் கயற்க ணுமையொடு 
முந்த வந்தனன் முக்கண் முதல்வனே . 
ஐயன் காட்சி கொடுத்த தறிந்து கார் 
மெய்யன் போற்றி விரும்பி யெதிர்நின்றான் 
செய்ய நின்றவச் செய்கை யுவந்தன 
மைய னீங்கு வரம்பல கொள்ளென்றான் . 


{ கள ) 


( கவி ) 


( ககூ ) 


( 20 ) 


வெய்ய தானவர் வெவ்வினை வீட்டவுஞ் 
செய்ய வானவர் செய்வினை நாட்டவு 
மைய னேயடி யேற்கு வரமருண் 
மெய்ய வின்னுமொர் விண்ணப்ப முண்டரோ.. 
இந்த மாதலத் தெய்தி யடியனேன் 
சந்த மாரப் பதிட்டைசெய் சம்புவை 


( 
உக 
) 


கா 


எச 


சூரை மாநகர்ப் புராணம் , 


( உஉ ) 


நந்த வாவு நறும்புனற் பொய்கைமை 
முந்த வாதரிப் பாரெண்ண முற்றுக . 
அன்ன தாய சிவலிங்கத் தைய 
பின்ன மின்றிப் பிறங்கி யமருக 
வின்ன மாதலத் தேயடி நாயினேன் 
மன்ன வேண்டும் வழங்குதி யாலென்றான் . 
என்று வேண்டலு மீத்து நமக்கு நீ 
யொன்று மேற்றிசை வைகுதி யுன் பெயர் 
நன்று கண்ணிறைந் தானென்பர் ஞாலத்தார் 
கன்று கொண்டு கனியுகுத் தாயினும் . 


(உங ) 


(உச ) 


உன்னை யேத்துக ருன்பத மேய்துக 
பின்னை கேள்வ பிறங்க நீ பூசித்த 
வென்னை யேத்துந் ரென்னை யுறுகவென் 
றன்னை யோடு மறைந்தன னையனே . 


(உரு ) 


( உக ) 


சென்று தானவர் சேட்டை படக்கினா 
னன்று வானவர்க் கோலஞ் செய்தன 
னொன்று மேற்றிசை யுற்றமர்ந் தான்குணில் 
கன்று கொண்ட.வக் கண்ணிறைந் தானரோ. 
வாசுதேவன் வழுத்திய காதையை 
யாசு தீர வறைந்தன மாற்புவி 
பேசு மத்தல மேன்மையும் பேசுவோம் 
பூசு நீற்றிரென் றான்புகல் வானரோ . 

திருமால்பூசித்தபடலம் முற்றிற்று . 

ஆகத்திருவிருத்தம் நிக்க , 


|| 


( உ.எ ) 


1 


தலரிசேடப்படலம் . 


துன்னிய சடில மோலிச் சுந்தரே சுரர்க்கு நாளு 
மின்னிய கயிலை மேரு விண்டவழ் பொழிற்கோ கன்னம் 
பன்னிய காஞ்சி காசி பருப்பதஞ் சேது வுள்ளு 
மன்னிய வுவப்புச் செய்யு மலிவளம் பொலியுஞ் சூரை . 


( க ) 


க 


அன்னமா தலத்து நாளும் வசிப்பவ ராயு ணீடிப் 
பன்னருஞ் செல்வ மேவிப் பண்புடை மனைவி மக்க 
ளென்னரும் பொலிய வாழ்ந்து மறுமையி லிமையோ ராகி 
நன்னலந் துய்த்து நம்மான் மலர்ப்பத நண்ணி வாழ்வார் . 


( 
உ 
) 


மேதகு விரதம் வேண்டா விரிந்தகா னாதி புக்கு 
மாதவ மியற்றல் வேண்டா வாரிசூழ் புடவி யேத்தக் 
காதர மொழித்து நாளுங் கலந்தவர்க் கின்ப நல்கு 
மாதரம் பயக்குஞ் சூரைத் தலனமர்ந் திருத்தல் போதும் . 


( ங ) 


வளமனை வேண்டி னோரு மகநலம் வேண்டி னோரு 
முளமிகு போக மெல்லா முற்றிட வேண்டி னோருந் 
தளர் வரு தெய்வ போகஞ் சார்தர வேண்டி னோருங் 
களமினம் பெருமான் மேய சூரையே கலத்தல் வேண்டும் . ( ச ) 
நித்தியங் கங்கை மூழ்கி கிகரிலாக் காசி மேய 
வுத்தம் விசுவ நாதன் றரிசன மூவப்பிற் செய்து 
பத்தியிற் பன்னா எங்கு மேவலாற் படைக்கும் பேறு 
வித்தகச் சூரை யோர்நாண் மேவினர் படைப்பர் மாதோ . 
ஆதலித் சூனா யென்னு மருந்தல வாசஞ் செய்தல் 
காதலி னெவர்க்கு நன்றாங் கலந்தமர் தரமுற் றாதேன் 
மேதகச் சின்னா ளேனும் விரும்பியாங் குறைதல் வேண்டு 
மோதல் 

செய் ததுமுற் றாதே லொருதின மேனுஞ் சார்க . (சு ) 
அன்னது முற்றா தென்னி னத்தல மார்க்க மேனு 
மென்னருஞ் சேறல் வேண்டு மினைய புண் ணியத்தின் பேற்றா 


( ரு) 


எசு 


( 
எ 
) 


சூரைமா நகர்ப் புராணம் , 
லுன்னருஞ் செல்வ மேவி மறுமையி லும்பீ ராகிப் 
பன்னரும் போகத் துய்த்துப் பரகதி யடைவர் பின்னர் ( 
துலங்கிய புகழ்சால் சூரைச் சுந்தரேசுரருக் கென்று 
நலங்கிளர் விளையுள் வாய்க்கு நன்னில நகரமொன்று 
பலங்கொள நல்கு வாரேற் பார்முழு வதுநன் காண்டு 
வலங்கொளச் சிவலோ கத்தின் மருவிவீற் றிருப்ப துண்மை . ( அ ) 
அங்கயற் கண்ணி யோடு மருட்பெருஞ் சூரை மேய 
நங்கடம் பெருமாற் கன்பி னலமலி பொழில்க ளாக்கிப் 
பங்கமின் றுதவு வாரேத பண்ணவ ருலகஞ் சார்ந்து 
கொங்கலர் கற்ப கப்பூங் குளிர்நிழ லிருந்து வாழ்வார் . ( கூ ) 
பொங்கொளிச் சூரை நாதன் பூசையைச் சிறப்பிப் போரும் 
செங்கண்மான் முதலோர் போற்றத் திருவிழாச் சிறப்பிப் போரு 
மெங்கணும் பகைவ ரின்றி யிரும்புவி முழுது மாண்டத் 
திங்கள்வே ணியர்தஞ் செல்வச் சிவலோக மருவி வாழ்வார் . ( க 0 ) 
பெருகொளிச் சூரை நாதன் பிறங்குமா லயத்தி னுள்ளான் 
மருவுறத் தீபஞ் செய்வோர் மற்றுள பணிக ளெல்லா 
மருகுறா விருப்பிற் செய்வோ ரனைவரு மான்சா ரூபந் 
திருவுறப் பெற்று வானோர் சேவிக்க வாழ்வ துண்மை . ( கக) 
நலமலி குரை -மேய நாயகன் முடிமே லான்பால் 
வலமுற மற்று நூலில் வகுத்தன சிறப்ப வாட்டிக் 
குலமலர் வில்வஞ் சூட்டிக் கும்பிடு மேன்மை பெற்றோர் 
அலர்தர வடையும் பேற்றை யறைதர வல்லர் யாரே . ( கஉ ) 
சுந்தரே சுரர்க்குஞ் சேற்கட் சுந்தரி தனக்கு நாளு 
நந்தலி னெய்வி ராய நல்லமு தினிய தீம்பா 
லந்தமில்.கறிமுன் னாக நிவேதிப்போ ரடையும் பேறு 
பந்தமில் முனிவீர் பூமேற் பனவற்குஞ் சொலமுற் றாதால் . (கங ) 
தோற்றுசெங் கதிரோன் றீர்த்தந் துலங்குபொற் கமல தீர்த்த 
மேற்றமார் விண்டு தீர்த்த மென்றுசொற் றிடுமோர் மூன்று 
மாற்றருங் கருணைச் சூரை வள்ளலார் முக்கண் போலு 
மாற்றல்சா ஜிவற்று ளொன்றிற் றோய்பவ ரமர ராவார் . ( கச ) 


தலவிசேடப் படலம் . 


என் 


சுந்தரர் முடிமேற் சாத்தச் சூரைமா நகரி னுள்ளா 
னந்தன வீனங்கள் வைப்போர் நலமலி பொற்பூ ணாடை 
யந்தமி லவருக் கீவோ மேரராயரம்பை மாதர் 
சந்தமென் முலைமேற் றுஞ்சுந் தவாப்பெரும் போகர் துய்ப்பார் . () 
திருமதி லாதி யாய பணிகளைச் சிறப்பச் செய்தும் 
பொருவறக் கிலமாயுற்ற பணிகளைப் புதிய செய்து 
மருமையிற் சூரை நாதற் கன்புவைத் திறைஞ்சு வாரேற் 
பெருகுபல் கிளைகள் சூழப் பிறங்கிவாழ்ந் தமர ராவார் . ( கச ) 
துதிமிகு சுந்த ரேசர் சூரைமா நகரி னுள்ளான் 
மதிமிகு மறைய வர்க்கோர் மனைபுரிந் துதவு வாரு 
மதிநல மடங்கண் மற்றை யடியவர்க் குதவு வாருங் 
கதிநலங் காணி யாகக் கயிலையே மருவி வாழ்வார் . ( கள் ) 
சுந்தரர் திருமுன் னாகத் துடியிடைக் கயற்க ணம்மை 
சந்தமார் திருமுன் னாகச் சத்திர மொன்றுண் டாக்கி 
யந்தமின் மறையோர் மற்றை யடியவ ருண்ணு மாறு 
முந்தரன் கமுது நல்கு மவர்பயன் மொழியற் பாற்றோ. (கஅ ) 
சூரையை நினைத்தோ ரீற்றிற் றுன்னுவர் சிவசா லோகஞ் 
சூரையைக் கண்டோ ரீற்றிற் றுன்னுவர் சிவசா மீபஞ் . 
சூரையைத் தொழுதோ ரீற்றிற் றுன்னுவர் சிவசா ரூபஞ் 
சூரையில் வசித்தோ ரீற்றிற் றுன்னுவர் சிவக்க லப்போ ( க . ) 
சூரிய தீர்த்த மூழ்கித் துலங்கவக் கரைமேல் வைகுஞ் 
சூரிய மூர்த்தி பாதர் தொழுபவ ரனைய தெய்வச் 
சூரியன் றேசு வாய்ந்து தொக்கபல் போகந் துய்த்தச் 
சூரியன் பதத்து வாழ்வார் துரிசில ராகி யென்றும் . (20 ) 
சூரைமேற் றிசையின் மேவித் துலங்குகண் ணிறைந்தானென்னும் 
வீரைபோ னிறத்தி னானை மேதகப் போற்று வோர்கள் 
பாரையா தரிப்ப வாண்டு படாகிளை சூழ வாழ்ந்து 
சீரைவா யனையான் றெய்வ வைகுண்டஞ் சேர்ந்து வாழ்வார் . () 
அன்ன்மீா தலத்தின் மேய வலரியை யரியைத் தாழ்வார்க் 
கின்னமர் பலனுண் டாமே லிவர்க்கருள் வழங்கா நிற்கும் 


எஅ 


சூரைமாநகர்ப் புராணம் 


பன்னகா பரணச் சுந்த ரேசரைப் பாக மோடி 
நன்னர்வான் கயற்க ணாளைப் பணிபவர் நவமெற்றாமால் . ( உ . ) 
பற்பல வுரைப்ப தென்னோ பண்புசான் முனிவீ ரந்தச் 
சொற்படு சூரை மேய சுந்தரப் பெருமான் றாளுங் 
கற்புயர் சிறப்பு வாய்ந்த கயற்கணா யகிபொற் றாளு 
மற்புறத் தியானஞ் செய்த லனைவர்க்குஞ் சிறந்த பேறாம் . ( உக ) 
அத்தல மேன்மை யின்னு மளவில வாகு முற்ற : 
வத்தல மேய சுந்த ரேசனே யறைய வல்லா 
னத்தலம் பொருவ திந்த வகலிடத் தில்லை யின்னே 
யத்தலம் பணிவோ மென்றா னாரு ணிறைந்த சூதன் ( உச ) 
உரைத்தது கேட்ட லோடு முவகையங் கடலு ளாழ்ந்து 
புரைத்தவவ் வேள்வி முற்றிப் பொருக்கெனப் போந்து முத்தங் 
கரைத்தலை யொதுக்குஞ் செம்பொற் கமல நீர் படிந்தி யாரும் 
வரைத்தடஞ் சிலையான் கோயில் புக்கனர் மகிழ்ச்சி பொங்க . () 
முனிவரர் நந்தி யண்ணன் முன்பணிந் தெழுந்து சூழ்ந்து 
தனிவரு சுந்த ரேசத் தம்பிரான் செம்பொற் றாளுங் 
கனிவரு மிரதத் தீஞ்சொற் கயந்கணாண் மலர்ப்பொற் றளும் 
பனிவருங் கண்ண ராகிப் பரவித்தம் மிருக்கை புக்கார் . ( உசு ) 
இத்தகு புராணந் தன்னை யெழுதுவோ ரெழுது விப்போர் 
வித்தகம பொருந்தக் கற்போர் கேட்பவர் பொருள் வி ரிப்போ 
ரத்தனை பேரு மண்மே லளவிலாப போகந் துய்ததுச் 
சித்தநன் குடைய ராகிச் சிவலோக மருவி வாழ்வார் . ( உ.எ ) 
நம்பல மான சூரை நன்னகர் வாழ்க மென் பூங் 
கொம்பன கயற்க ணம்மை குலவருள் வாழ்க வும்ப 
ரிம்பரேத் தெடுக்குஞ் சுந்த ரேசர் தாள் வாழ்க வன்னா 
ரம்பலத் தெடுத்த செம்பொ னடித்தலம் வாழ்க வாழ்க . ( உ.அ ) 

தலவிசேடப்படலம் முற்றிற்று . 

ஆகத்திருவிருத்தம் நீங்க 


( 


சூரைமாநகர்ப் புராணம் முற்றிற்று . 

திருச்சிற்றம்பலம் . 


பை - 
அரும்பதவுரை 


. 


கக . 


க.உ. 


கடவுள்வாழ்த்து . 
க . உச்சகரமொழி இரண்டு.உசு, காத்தருளுகின்ற , 
சு . என்பன ; அவற்றுள் , ஒன்று 

கருதலாய மானம் அனுமா 
முசு ; இது குரங்கினுள் ஒரு சாதிப் னப்பிரமாணம் . 
பெயர் . மடங்கல் - நரசிங்கம் . ஒமேவு 

குரவு ஆசிரியத்தன்மை . 
குஞ்சரம் - பிரணவ குஞ்சரம் . அப் சூரல் - பிரம்பு . 
பிடி - சத்திப்பிரணவமாகிய பெண் 

அறவினை யாதெனிற் 
யானை . 

கொல்லாமை கோறல் , பிறவினை யெ 
ங . வதரி - இலந்தை மரம் . இச்ல்லாந் தரும் " என்பது திருக்குறள் , 
செய்யுளிற் சோமசுந்தரக்கடவுள் ம . உ க் . 
துரையிலிருந்து சங்கப்புலவர்க்காக கங . ஆணெனப்பட்ட பெண்னை . 
இத்தலத்திற்கு எழுந்தருளி காட்சி ஆண்பனை . பெண்ணேயாக - பெண் 
கொடுத்தமை கூறப்பட்டது . இத பனையாக 
னைச் சங்கப்புலவர்பூசித்த படலத்தா க ச . குழிசி பானை . கொண்ட 
லுணர்கள் 

விரதம் குலைத்து - தாம் கொண்டிரு 
ச , மயற்கண் அம்மையும் வீழ்ந்த சைனம்தத்திற்குரிய விரதங்களை 
ந்து ; அம்மை - வருபிறப்பு . செய்ற் ஒழித்து . 
கணங்களைச் சற்றாயினும் மை அறா கசு . ஆக்குவித்தோன் முத 
வகை செய்து , பெயற்கு அண்ணுகி யோர் சிவபெருமானொருவரேயாக ; 
ன்ற நம்மையும் . 

பாக்கு - வினையெச்சவிகுதி . 
ரு ... சடையமர் மடநலாள் கங் க எ . மருங்கின் ஆதரம் . 
கை . இடையமர் புலி - புலித்தோல் . க அ . அவை - அத்தீமைகளை . 

மற்றை உது - உணர்தல் . பசு . துணைத்து ஒன்றை ஒன்று 
ஆன்மாக்கள் . 

ஒத்து . ஆரை , ஐ - சாரியை . 
மன் - அசைநிலை . திதித்திடு . 

ஆகீதவித்தோர் . 
உ . காரையம்பதி - காரைக்குடி கூ . தளி - கோயில் . விளர் - அறி 


முதலி 


எ . 


உ க . 


அ . மன் 


யாமை . 


அவையடக்கம் . 


க . விசயாலயன் - பொன்னான மும் குற்றமுமாய்க் குற்றமாய் மருவி 
விசயாலயனென்னும் சிற்றரசன் . சூர மேனும் , முற்காட்டு - முன்பு எடுத் 
னும் விசயாலயனும் பூசித்ததை இந் துக் காட்டிய பிறை அரவு, விடமெ 
நூலுட் பின்னர்க் காண்க . 
உ , என்பாடல் குணமாய்க் குண 


ன்பன . 


அ . 


அரும்பதவுரை. 


சிறப்புப்பாயிரம் . 
க . துமித்தல் - அறுத்தல் . | 2. கனியக்பதி - கோயிலூர் , 


ர்க . 


உ கா . 


கூச . 


திருநாட்டுப்படலம் . 
கொடுங்குன்றம் - பிரான்மலை . பூமியாகிய தேரை நடத்திய சிவபெரு 

கைகுறைத்தோன் ஒருபா மான் அருளிச்செய்த வேதாகமங்கள் . 
ண்டியன் ; இவன் , தன் கையைக் உதக்கு - வடக்கு . முன் திசை - கிழ 
குறைத்துக்கொண்ட கதையைச் சில க்கு . 
ப்பதிகாரம் , கட்டுரைகாதையாலுண உரு. வன்காலர் - வலிய காலையு 

டைய உழவர் , வலிய கூற்றுவர் . கடா 
சு . சீர் நதை - தீராகிய தேன் . முதலியவற்றை இருதிறத்தார்க்கும் 
ரு . இச்செய்யுளில் எ ஙஉ, அடைகளாக்குக . 
எங க.ம் திருக்கு ளின் கருத்துக்கள் கான் ஆதி - காடு முதலிய 
முறையே அமைந்திருத்தல் காண்க . வற்றில் , 
நக்கி - விளங்கிய . 

உ எ . கங்கு - வரம்பின்பக்கம் . 
சு . முல்லை முல்லைநிலம் . கானம் . உ அ. பாசம் - கயிறு , ஆணவம் 
ஈண்டுத்தொகுதி . பூவை காயாயரம் . முதலியவைகள் . 
எ . வெறுத்த - மிக்க . மாதவன் 

வயல்கள் தழைதரி - வயல் 
அகத்தியர் , 

கள் தழைக்க . 
அ . தடித்து - மின்னல் , அறல் - கூ உ . கழகம் . கல்விச்சாலை . பள் 
நீர் . தோற்றிட - தோன்றும்படி செளிக்கணக்கா - மாணாக்கர் . 
ய்ய . 

ங ங . தள்ளிய - தள்ள . 
க 0 . வேந்தன் - இந்திரன் ; பாண் களை களை பருவம் - களைக் 
டியனுமாம் . 

ளைக் களையும் பருவம் . புரி - கயிறு . 
கக . வெளிக் சங்கை - ஆகாயகங் திரைத்து - சுருட்டி . 
கை . மலயம் - பொதியின் மலை . கூரு . மருவலர் 

பணத்தையு 
க உ . பறம்பு - மலை . சீர் - புகழ் . டையபூ , பகைவர் . 
பிரதாபம் - செத்தர் லுண்டாகியபுகழ் . நசு . பூ - பூமி , மலர் . 
செம்மணி பிரதாபத்திற்கும் வெள்ள தண்டல் - நீங்குதல . 
ருவி புகழிற்கும் உவமைகள் . 

சுகம் - கிளி . 
க ங . குங்குமம் - ஒருவகை மரம் . 

கமலராசி - தாமரைமலரின் 
மிகை - அதிகம் . துணையும் - ஒக்கும் . கூட்டம் . குலை - கரை . ஆய . ஆயின . 
நொடித்தல் - சொல்லுதல் . 

நகப்படை நசங்களாகிய 
கரு . கருவி - கூட்டம் . இருவி - ஆயுதம் ,சிங்கம் , புலி , சிங்கத்திற்கு 
தினைத்தாள் . பொருரை - தாம்பிரபன் கோயுதமென்று . ஒரு பெயருண்டு , 
னிந்தி . 

ஆம்பல் - ஆம்பற்பூ , யானை . தாம 
க எ . நாலை - கடல்.பாடு - பக்கம் ரை . தாமரைப்பூ , தாவுகின்ற, மரை 
ஈர்த்தமாநதி . வைகையாறு . யென்னும் விலங்கு . 
க அ. கழனிவாயில் 

கோயிலூர் . 

சுரு . அவாய் - விரும்பி . 
மதுந்தி ) - தேனாறு . 

கார் - அன்பு . 
உ 0. பரி - குதிரைமரங்கள் . பணி . ச அ . வைப்பொடி - கூளம் . 
பாம்பு போல் தரைத்த வைக்கோற்புரி கந்தி - கமுகமரம் . 
கள் . பலாலம் - வைக்கோல் . ஓ - மதகு ருக . இதை - புதுக்கொல்லை . 
நீர் தாங்கும் பலகை . 

உ . இசும்பு - வழுக்கல் . ஒப்பு 
பார் நடித்து ஆதி நன்னூல் - தல் - ஓட்டுதல் . 


கூஎ . 


திக 
. 


* 


1 


அரும்பதவுரை. 


அக 


| 


கட் 


ங 0 . 


போல . 


கூ . குடஞ்சுட்டுகள் - பசுக்கள் . 

கோடு - கரை . மாடு .. பக் 
கொன்றை வேய்ங்குழல் 
கொன்றைப் பூவைக்செருகிய மூங்கிற் 6 எ . உருத்து இதஞ்செய்வ . 
குழல் . 

ரு அ . நாமம் , நாம் . அச்சம் ; அம் . 
ருரு . திமில் - மீன்படகு . சாரியை . கொற்றி - துர்க்கை . 

திருநகரப்படலம் . 
உ . சோ - மதில் . 

உ அ . கல் - நடுகல் ; போரிலிறந்த 
ரு . முன்னிய -முன்ன . தவமுயல் வீரனுடைய பெயரை ஒருகல்லிலே 
தவம் . தவஞ்செய்தற்குக் காரணமான ழுதி அதைநட்டு அவனாகப் பாவித்து 
தவம் , 

வழிபட்டுவருதல் மரபு ; இதனைப்புற 
.எ . சிவபெருமானருளால் நாரை ப்பொருளிலக்கண முதலியவற்ற 
முத்தி பெற்றதைத் திருவிளையாடற்பு லுணர்க . கல்லூரி - கல்விச்சாலை . 
ராணத்தாலுணர்க . 

கணை - கணையாலாகிய 
அ . குரண்ட ராசி - கொக்கின் புண் . பின்னுள்ள அயில் முதலியவற் 
கூட்டம் , கொக்குவடிவமுள்ள பகா றிற்கும் இங்ஙனமே பொருள் கொள்க. 
சுரனென்பவன் பகைமையுற்றுச் சிவ கழுக்கடை - சூலம் . வசி - வாள் , உல 
பிரானாற் கொல்லப்பட்டானென்பது வை - கொம்பு ... எஃகம் - சக்கரம் . 
புராணகதை . 

நிறப்பு - மார்பு . 
க உ . . இயற்பெயர் மீனமென்பது . எய்த்திடாது - இளையாமல் . 
தாம் விதத்தின் - தாவுகின்ற விதம் ங க . சோமசுந்தரக்கடவுள் எழுக 

டலையும் அழைத்தருளியது ஈண்டு 
நாவலர் - சங்கப்புலவர் . அறியற்பாலது . இஞ்சி - மதில் . 
எளிந்திந்தி - யமுனாநதி . இ 

பொலிவரை . மேருவரை . 
தில் தாமரைப் பூவின் மேல் அம்பிகை ந . ச . கோட்டுநூறு - சங்கின் சுண் 
சங்க வடிவங்கொண்டெழுந்தருளியி ணம் . இறுத்தது - தங்கியது .. நயக் 
ருந்ததைக் கந்தபுராணத்தாலுணர்க . கும் - ஒக்கும் . 

குனா - முழக்கம் . புரை மட்டு - அளவு . மாதிரம் - 
எறி - குற்றத்தை நீக்கிய . இரு நிதி - திசை . 
சங்கநிதி , பதுமநிதி : 

ச ச . உபசரித்து அல்லால் - உபசரி 
க அ . ஆரிய 

ஆரிய - நுகர்தற்கு . த்தாலன்றி . வார்தெரு நீண்டதெரு . 
உள்ளிய - நினைக்க . 

சவி . 

மலைதரா - மாறுபடாத . 
பிறந்தபிறப்பால் " என்னும் வெண் ச சு . மயங்கும்செய்கை இல்லாத, 
பா . இதனை இப்புத்தகத்தில் சு 0 - ம் 

துணங்கறல் - இருள் . 
பக்கத்திற் காண்க . ஓதிவிட்டஷன் 50. வானர் - தேவர் . 
பொன்னான விசயாலயதேவன் .. 5 பூதி - விபூதி , மும்மலங்த 

உ 0. தடம் - ஈண்டுச் சூரிய தீர்த் ளைக் காதி ; காதி - கெடுத்து . 
தம் . நாயகன் - சூரியன் . இத்தீர்த்தக்க 

பாகு - குழம்பு . 
ரையிற் சூரியனுக்குக் கோயிலுள்ளது ; 

சோமசுந்தரக்கடவுள் தண் 
சூரியன் பூசித்தபடலத்தாலுணர்க . ணீர்ப்பந்தர் வைத்தருளிய திருவிளை 
உ ங . பழையர் - கள்விற்போர் . பாடல் ஈண்டு உணரற்பாலது . காணி 
• கால் - காற்று . 

உரியது . பாணி - நீர் 
உசு . அம் கதிரும் காதல்செய் , 

நான்மார்க்கமாவன . தாஸ 
புனைந்திடும் கால்கள் , பரி மார்க்கம் , சற்புத்திர மார்க்கம் , சகமார் 
கால்கள் , பரித்தல் - தாங்குதல் , பரிபக்கம் , சன்மார்க்கமென்பன . ஓது அ 
டும் - வருத்தம் நீங்கிய . 

மார்க்கம் . 


ங 2 . 


க எ . 


ங அ . 


யாட 


. 


요 


அரும்பதவுரை. 


சு 2 . 


ங ங .. 


- 


சு . 


எ . 


இ எ , கண்ணிறைந்த பெருமாளே செய்யும் பொருட்டு , 
ன்பது - இத்தலத்திலுள்ள திருமாலின் சுக . இதல்வுவான் . கொள்ளும் 
திருநாமம் . 

பொருட்டு , தெவ்வும் - பகையும் , 
ரு அ . சோமூன்றும் - மும்மதிலும் , கண்டகம் - முள் . 
படர்ர்து - நினைந்து . 

அண்ணுகிற்றலின் - அணுகு 
ரு க . உதவி செய்பாக்கு - உதவி தலால் . 

நைமிசவனப்படலம் . 
வருக்கை - பலா . தூம் கனி வர் . மாணவகர் - மாணாக்கர் . 
கள் - தூவுகின்ற பழங்கள் . 

உ உ . ஓவரும் உவகை - நீக்கமில் 
இச் செய்யுள் , நைமிசத்திற் லாத மகிழ்ச்சி தா - கேடு . 
பகையின்மையைப் புலப்படுத்திற்று . உடு. புத்தி - போகம். 

ச . அற்பு அகமி , அகம் - மனம் . உக . மிறை - நடுக்கம் . 
அமுதம் பெறுதற்குச் சுவர்க்கம் செல் கூ உ . உதீசித்திக்கு - ெபதிதை. 
லுதல் . எண்மையதோ - எளியதா . 

இரண்டு புள் - அன்னமும் 
ரு . மஞ்சு அழகு. 

நனைப்ப கருடனும் . மயூரம் - மயில் . இளஞ் 
நனைப்பார்கள் , நனைப்பன . எஞ்சு -பற் சேய் - முருகக்கடவுள் . மயூரவெற்பு 
றுக்கோடு . மாக்குலம் விலங்கின் குன்றக்குடி . குணக்கு - கிழக்கு , முன் 
கூட்டம் . 

னாருகாலத்தில் பிரமதேவருடைய 
சோதம் - குரோதம . வாகனமாகிய அன்னத்தையும் திரு 
கறையடி - உரல்போன்ற அடி . மாலின் வாகனமாகிய கருடனையும் 
தூயவன் 

சிவபெருமான் . விழுங்கி , முருகக்கடவுளால் கல்வடி 
இதழி - கொன்றைமரம் . 

வமாக எனச் சபிக்கப்பெற்ற மயில 
யாத்து - கட்டி , படர்ந்து ஈண்டுவந்து மலை வடிவங்கொண்டு 
தியானித்து , 

னாட்கிடந்து முருகக்கடவுள் தன் 
உழை மான் . அறுபகை பால் எழுந்தருள , அச்சாபம் நீங்கப் 
அறுபகையாக கிய காமமுதலிய ஆற பெற்றதென்பது மயூரகிரிபுராணக 
னையும் வென்ற ; இது , முனிவர்கள் தை . 
சிவஸா ரூபம் பெறுவதைப் புலப்படுத் ங ச . சத்தியகிரி - திருமெய்யம் . 
தியது . 

நதிரு . வீரைவனம் - சாக்கை. 
தளைத்து - கட்டி . 

பனித்த - குளிர்ந்த மனித் 
தள்ளிய இருவினையான் - தரின் 

தரின் - மனிதர்போல . 
இருவினைகளையும் விலக்கியவன் . 

தொன்று . பழமை . அன்று 
வாதராயணன் - வியாஸமுனி உரை - விரோதித்தசொல் . 

சூரியன் பூசித்தப்டலம் , 
நண்ணிய கருதி - நண்ண நினை 

கூ. வாழிய - அசைநிலை . ஆழிய 
ந்து . 

ஆழ்ந்த . 
உஉ . புனைந்து - அலங்கரித்து . அ க 0 . விது - சந்திரன் . மஞ்சனை - 

. 
கழ்தரு - பெயர்த்த . 

அழகனை . 
சபித்தும் - சபிப்போம் . கக . கோட்பட்டார் . கொள்ளப் 
ஆலோன் - சந்திரன் . 

பட்டவர் . 
ச . ஓர் மங்கையென்றது உரோ 

அல் பா . இருள் கெட . 

மோலி - கிரீடம் , பொற்பு அகம் 
சுப விதி - கட்டளை . 

பொலிய . 
இறுத்த - தங்கிய. 

எச்சன் 

யாகத்தின் அதி 


பன் 


க 0 . 


ங க . 


. 


( 


20 . 


கூ , 


கஉ . 


கிணியை. 


- 


அரும்பதவுரை. 


அங. 


க கூ . 


சலி . அழகு . 


20 . 


ரு சு . 


தேவதை . கச்சம் - அளவு, யாழ்முனி. வல்லார் எவர் , 
நாரதர் . 

* உ . தெகட்டு - தோண்டி . எள் 
கடு .. மகதி - நாரதரது வீணை . ளல் - இகழ்தல் . உள்ள - நினைக்க. 
வீரன் - வீரபத்திரக்கடவுள் . சங . ஏதம் . துன்பம்.ஓதம் - கடல் . 

கசு . போற்றிய - போற்ற , ஆற் சரு . ஒற்றாமை ஈரம் புலர்த்தும் 
றிய - செய்ய . மாற்றிய - மாற்ற . ஆடை . அதிசுவை - மிக்க சுவை . 
க எ . புலிப்போத்து - ஆண் புலி . ச அ . நந்தும் நந்து - பெருகிய ச 
க அ .. பகன் - ஆதித்தர்பன்னிருங்கக்குழையை , நன்று உகந்து . கந்து 
வருளொருவன் . 

கக்கையோடும் - பந்தையணிந்த திரு 

க்கரத்தையுடைய உமாதேவியாரோ 
இன்னணம் 

இன்னவண் டும் . 
ணம் . 

ச கூ . தள்ளிய சடையாய் - முடி 
• உ க . சான்று - ஸாக்ஷி . 

வைத்தள்ளியவரே . தரக்கு அதள் - 
எண்வகை உடம்பு - அஷ்ட புலித்தோல் , நள்ளிய - பொருந்திய , 
மூர்த்தம் . கயமை - கீழ்மை . 

0. மாட்டி - மாளச்செய்து , த 
உ ங . சிதம்பு - கீழ்மை . நிலாலி ளைத்து நின்று அடர்க்கும் மலம் - கட் 
ற்கு - சந்திரனுக்கு . 

டிநின்று வருத்துகின்ற மலம் . 
உ ச . நன்று - இகழ்ச்சிக் குறிப்பு . ரு ங . வித்தகம் - ஞானம் . ஒத்து 
உ ரு . சமழ்ப்பு நாணம் , குழ அகம் உவப்ப . 
கன் - பேரழகையுடையவன் . 

ஆழி - தேருருளை . வாபாழி - 
உ எ . இழுதையேன் - அறிவில்லா அசைநிலை . 
தேன் . 

பொன்றல் இல் - அழிவில் 
உ அ . • சிகை. தீக்கொழுந்து . நகை- லாத , 
ஒளி, பல் மூகை - அரும்பு . 5 எ . உவாமதி - பூரணசந்திரன் . 

உ கூ . • சரிசு - குற்றம் , வெறி - வா குவால் - குவியல் . 
சனை . மிலைச்சிய . சூடிய ... 

கு அ .. எரிமருள்- நெருப்பைப்போ 
மாயக்கோல் - திருமாலாகிய ன்ற தோம் என் உடையவர் - குற் 
அம்பு . 

றம் யாதுடையவர் ; குற்றமில்லாதவ 
ங க .. கேழ் - நிறம் . வம்பு - புது ரென்றபடி . 
மை . ஓங்கல் - மலை . நம்பு.விருப்பம் . திசு . சிவணுக் கருப்பாயாக, 
பம்புதல் - பரவுதல் . 

எண் . எள் . 
ங ங . கொங்கு 

கொங்கு . வாசனை . சுடு . அந்தை - அகந்தை . அதா 

அழலோன் திக்கு - தென்கி ன்று - அஃதல்லாமல் . 
முக்கு . ஒன்றேனும் இனைய வாராது . சு 67. அணங்கு - பேய் . எறுழ் - 

காற்றி - நீக்கி , 
* 0 .. மலரிய 
மலரிய - மலர . 

சு கூ , தென்புலத்தவர் - பிதிரர் .. 
சக . மற்றையோர்தம்முள் அறிய எ 0. சந்தம் - அழகு . 

சூரன் பூசித்தபடலம் . 
க . மனமுதல் மூன்று - மனம் வா சாந்து - ஒளித்து . வடி - கூர் 
க்குக் காயம் . பக்க - பக .. 

மை . உரம் - மார்பு . தெவ்வை - ப 
ந . அரணம் - கோட்டை முதலிய கையை = சூரன் முதலியவர்களை . 
காவலிடங்கள் . கருவி - ஆய்தம் . 

வரை கிரவுஞ்சகிரி . எல் .ஒளி . 
மானம் - அளவு , 

க 0. பணியலன் . பகைவன் , திணி 
ரு . அலகு - துடைப்பம் . திண்மை . அமர்த்தனன் - சண்டை 
நானம் - கத்தூரி . 

செய்தான் . 


ங 0 . 


சு 2 . 


ங எ . 


வலி . 


எ . 


அசு 


அரும்பதவுரை. 


உ க . 


- 


னான். 


20 . 


ங ங . 


உ உ . 


தனு - வில் 


க க . பொன் - சூரியன் . |ழாய்க்கோம் - திருத்துழாயையணிந்த 
.க உ . கொற்றம் - வெற்றி . பொ திருமாலவிய அம்பு . 
ற்ற . பொலிவுபெற்ற அற்றம் - சோ உ அ . கோட்டி - வளைத்து , வியா 
ர்வு . ஆடுதல் - போர்செய்தல் ளம் - பாம்பு . 
க ங . கண்டு அலமந்து . துருவி 

பார் அமை தேர 

தேர - பூமியர் 
தேடி . சூர் - சூரன் 

க அமைந்த தேரையுடையீர் . தார 
இரிந்தான் கெட்டோடி அமை ஆர - மாலையாக அமைந்த ஆத் 

தியையுடையீர் . 
கரு . கொன் , உம் , மற்று - அசை ங 0. உகிர் - நகம் . காளம் - விடம் . 
நிலைகள் . 

தேர்வு அரு - ஆராய்தற்கரிய . உத்தூ 
க க . மூன்றும் உகும்படி அருளைப் ளம் - பூச்சு . மொய் - வலி . 
பெற , உதவும் - உதவுவார் . 

ங க . அபிராமம் - பேரழகு. ஈமம் - 
பரிதி - சூரியன் . சூழல் - இ மயானம் . வாமம் இடப்பக்கம் . 
டம் . அவண் - அவவிடம் , 

ஏமம் - இன்பம் , யாமம் நள்ளிரா . 
உயங்குதல் - வருந்துதல் . வேட்டது என் - விரும்பி 
குமரப்புத்தேள் மற்றுமோரிடத்தை யது யாது . 
யுற்றான் . பயம் - பிரயோசனம் . 

கூரு . வந்து ஐயா . 
புலவர் - தேவர் . நலவர் 

ங க . போதி - போவாய் .. 
நன்மையையுடையவர் , பல் காவல ங எ . போது இல்லான் - பிரமன் . 
வர் . கலவர் - கீழ்மக்கள் . கடிவரல் - ஏதிலான் - அயலான் . மகிழச்சி எய் 
விரைந்து வருதல் . 

தினன் - மகிழ்ச்சியை அடைந்தனன் . 
தண்ண்மைதரும் , 

ங அ . 
நாதித்த - முழங்கிய 

மாவாய் - மாமரமாய் , கீள 
உ க . கூவிளம் வில்வம் . மருந்து - ப்பட்டு - கிழிக்கப்பட்டு , இருபுள்ளாய் . 
அமிர்தம் . முகமன் - உபசாரம் . து கோழியும் மயிலுமாகி . 

பொன்னான விசயாலயதேவன் திருப்பணிப்படலம் . 
பசை - அன்பு . 

க கூ . சூழ்வான் - ஆராய்வான் . 
விராம் - விராவும் . அண்மி உ . துனைந்து - விரைந்து . சிவக் 
அடைந்து . 

குறி . - சிவலிங்கம் . 
குறுநிலமன்னர் 

சிற்றரசர் . வல்லை - விரைவு . அண்டர் 
முறுவல் - சிரிப்பு . 

தேவர் . 
மந்திர உருவன் - சிவபெரு உ உ . சுயம்பு - தானே தோன்றியது . 
மான் . 

அரூபம் . மாண 
கடுக்கைத் தாரு - கொன்றை மாட்சிமைப்பட . வாளா - சும்மா . 

உரு . தடப்பால் - தடாகத்தின்பக் 
புரசமரம் . துணை கத்தே . 
வது - ஒப்பது . 

திருக்கு - மாறுபாடு . மரு 
மாலாய பூயோதர ஊர்தி 

கையாத 

மணம் நீங்காத . 
திருமாலாகிய மேவாகனம் . உ எ . ஆத்தன் - சிவபெருமான் . 
. 

அரவு சூடி-சிவபெருமான் . 
க ச . வளி - காற்று . விசயன் - புரவு - காத்தல். கரவு - கள்ளம் . 
அருச்சுனன் . 

உ க . மன்னுயிர் அளவில் சுகமுறு 
முண்டகம் - முள் . 

தலை . 
வாரிச் - தாமரை. 

ங ங . அகழ்ந்துபோக்கி - தோண் 
க அ . குரு - நிறம் . 

டியெறிந்து . இசை - கீர்த்தி , 


உக . 


மரம் . 


( 


ப 


க 0 . பலாசு . 


உ சு . 


- 


வே 


இ -- பம் . 


க 


அரும்பதவுரை. 


பய 


. 


. 


யரை .. 


ஈ . . பாவுதல் - படிதல் , ஓவு 

ஆழா - ஆழ்ந்து . 
கவலை . உடையானாம் , கவலையில்லாத மறுகு - வீதி , பிறங்க - விள, 
வனாகி , ஓவுதல் - ஒழிதல் 

சா 0. நவியம் - கோடாரி . குயம் சரு . மூவா - அழியாத 
அரிவாள் . அடவி - காடு . எறிந்து - 

நார் - அன்பு 
வெட்டி , 

எய்ய , அறிய . 
சு க . சிற்பம் - சிற்ப நூல் . பொ குரோசம் - நீட்டலள்வைக 
ற்ப - அழகுபொருந்த . நிற்ப - தூண் ளுளொன்று . 
முதலியவைகள் . கிடப்ப விட்டம் இக . மதனால் வருந்தான் - சிவபெ 
முதலியவைகள் . 

ருமான் . சென்றருளி வெளிசெய்தா 
* உ . ஆன்ற - அமைந்த . ன் . பதன் - பக்குவம் . 
பொன்னான விசயாலயதேவன் நிருத்த தரிசனஞ்செய்தபடலம் . 
அதிரா - நடுங்கி . 

க அ . திருப்புத்தூரில் ஸ்தலவிரு 
6. நிலவு ஆதரம் . 

க்ஷம் கொன்றை , சீதளி தீர்த்தம் - 
எண்ணார் - பகைவர் . அத்தலத்துத் தீர்த்தங்களுள் ஒன்று , 
எ . செந்தாமரைக்கண்ணார் - பிரம இத் திருமகளாலுண்டாக்கப்பெற்றது . 
தேவனும் திருமாலும் ; கண் - இடம் , உ உ . வெரி - முதுகு . மும்மலம் 
விழிகள் . 

இரிய , 
அ . ருயிர் - அருமையான உயிர் . உ ச . மதலை - கொன்றை . அதில் - 
முளை - பிள்ளை ; என்றது மார்க்கணடே அச்சொல்லில் ; முதல்குறைந் தமாலி 

தலைமாலை . விதலை -நடுக்கம் . மு 
க . கொம்பு ஆர் - கொம்பையொ தலை - முதிய அலைகளையுடையசங்கை. 
த்த . 

அதலை அதலை - அஃதல்லாய் அஃதல் 
க 0. சத்து 

லாய் . 
கக . பரித்தாய் - தாங்கினாய் . உ ரு . துடி - உடுக்கை . உஞற்றி - 

நத்தரன் . திருமால் ; நத்து . செய்து 
சங்கம் . 

உ கா . தலைமிசைச்சூடினான் . 
கரு வழுத்து ஆதரம் . கரமான் உ எ . சுற்று கால் - சுற்றி வருங்கா 
உரி - யானைத்தோல் . 

லத்தில் . பிணைந்து - விரும்பி . 
சங்கப்புலவர்பூசித்தபடலம் . 
சால மிகுதி . 

கக , ஆடகம்.பொன் . அன்புஉள் 
ஒருவாது 

நீங்காமல் . கூறு ளம் . பாணி - தாளம் . பூணி - இட 
அம்சம் . 

பம் காடகத்தூணி - முல்லை நிலமாகிய 
• ங , திருந்தார் - பகைவர் . ஓகிடு அம்பரத்தூணி ; திருமால் அம்பாத 
மேனும் வருந்தார் . தார் - மலர் . பிறலின் , அவருக்கு இருப்பிடமாகிய முல் 
க்குறுதல் - விளங்கச்செய்தல் . லைநிலம் தூணியாகக் கூறப்பட்டது . 
ரு . அன்னோ - ஐயோ . 

தோணி - அம்பு . 
கள் நனை தரும் . 

மந்தணம் -ரஹஸ்யம் , போ 
க்ஷமை . 

தம் - ஞானம் . 
அ .. உருப்பம் - உட்டினம் . க ங . மறைக்காடு வேதாரணியம் 
க . தளம் - பூவிதழ் . குளம் - நெ க ச . கரு.பிறவி , வெரு - அசிசம் . 
ற்றி . கோமளம் - அழகு . 

கரு . வித்தகம் - திருமை . பூமிதே 
க . வையம் உண் விடை - திரு ராதலின் , " மாயோன்சித்தம் வைத்து 
மாலாகிய விடை . விதி - பிரமன் . அவாவிச்சேருந்தோன் என்றார் . 


உண்மை. 


க . 


எ . 


கமை . 


பூனாக என்பைக் 


அடை - இலை . 


ச கூ . 


- 


கே . 


உ ங . 


அசு 

அரும்பதவுரை. 
க . நீலி - நீலநிறமுடைய 

ச உ . அலப்பரிய 
தேவியார் . வாலியான் தூய்மை கொண்ட ஜர் . நன் புலம் - கன்செய் . 
யையுடையவன் . 

ச ங . முருக்கி - அழித்து .. செழு 
க அ . ஆலம் விடம் . அக்கமார் விய - செழித்த. 
பாலம்.கண்பொருந்திய நெற்றி . களம் . 
கழுத்து . 

பளிதம் - கருப்பூரம் , 
வேயில் - மூங்கிலாகிய வீடு . ச அ . போற்று 

போற்று - துதித்தல் . 
ஞாயில் -மதில் ; என்றது திரிபு ரங்களை . வசதி - வீ 

வீடு , கண்ணிய 
பருப்பதம் பாய் இல் - பருப்பதத்திற்ககருதிய . 
பாய்ந்துவிளையாடுகின்ற மனைவி . 30. கப்புரம் - பச்சைக்கருப்பூரம் . 

- 0. தெய்வ ஆ.காமதேனு . உவா ஒருங்கு - ஒருமிக்க. 
வை - பூரணப்பொருளை . குருந்து கூறப் 

ரு க . கலிங்கம் 

ஆடை . 

பொன் 
பட்டமையின் , இதிற்கூறிய தலம் தி செய் மென்றுகில் பீதாம்பரம் 
ருப்பெருந்துறையென்று கொள்க . மதாணி - பதக்கம் . ஆழி - மோதிரம் . 

தேசு - ஒளி . தூசு - ஆடை . குழை - குண்டலம் . 
தழல் ஆசம் - தீயையுண்டாக்கும் சிரி ரு 2 . மாவலன் குதிரைவீரன் . 
ப்பு 

வழுதி - பாண்டியன் . 
உ உ . முடியின் மேல் ஆரானை , ஆர் . சடிலமோலி - சட்டாமகுடம் , 
ஆத்தி , நக்கு ஆர்த்து ஆனையையுரித்த . ந ரு . கனக கஞ்ச வாவி - பொற்றா 
வையம் தேர் . பற்றார் - பகைவர் . கா மரைத் தீர்த்தம் . 
னப்பேர் - காளையார்கோயில் . 

சரு - தேவருணவு . 
கொன்றை வாசத்தையும் எ . புவனம் 

நீர் ; என்றது 
தடம் திவலையையும் வீச . அளி -அன்பு. ஆகாயகங்கையை . புவன உருகூ 
அள்ளிவிழுங்கும் . 

புவனங்களினுருவமாகிய கட்சிகளை . 
ஒழுக . 

ரு அ . பாலன் - மார்க்கண்டேயர் . 
உ சு . புறப்பொருள் - புறப்பொரு உரும் - இடி .. சடாப்பகடு எருமைக் 
ளிலக்கணம் . அது புகழ்ந்தனர்பரவ கடா மறலி - இயமன் . 
லென்னுந்துறை. 

வண்டு நிறீ இரு வண்டுகளா 
இறை - சிவபெருமான் , கடு கிய நானே நிறுத்தி . கழை - கரும்பு . 
ப்பு - விரைவு , புத்தியென்பது பெரி சும், கருத்து அலர்த்தி . அருத்தி . 
யோரேவுங்காற் சிறியோர்கூறும் உட ஆசை . 
ன்பாட்டுக் குறிப்புமொழி . 

தாவாத - கெடாத . ஆவா - 
ங க . நக்கு - சிரித்து . 

ஐயோ, குறள் - குண்டோதரன் . தே 
கூ . உ . இன்னே இப்பொழுதே. வாதிதேவன் - தேவர்களுக்கு ஆதியா 

நாயன் - தலைவன் . நலக்க - கிய தேவன் ; மாதேவனென்றபடி . 
அழகுபெற , 

பாவொலி பரவிய ஒலி . - 
கூ ரு ... கருத்துண ராக்கூற்று என் அம்பு . சே - இடபம் . 
பதன் முன் யாம்கூறிய சொல் என்ப பகர்ந்து - விற்று . 
கனை வருவிக்க . 

சேல் திகழ்கண் . 
கூ . அ . இணர் - பூங்கொத்து . சு எ . பொறித்து - எழுதி . முகிழ் 
ங கூ , புனேரி - கடல் . குடிஞை -ஆறு . ப்ப - தோன்ற . 
50. வலர் வல்லவர் . நலர் - நல் சு அ . மாதுலனாய் - மாமனாகி ,, 

குழவு எறுழிகள் - பன்றிக் 
அவளாய் - கலந்து . மதுப் குட்டிகள் . 
பொய்கையென்புது .. கோயிலூரிலும் எ 0 . தன்னுடைய பேரம்பு - சுந்த 
ள்ள தீர்த்தத்தின் பெயர் . 

ரப் பேரம்பு . கொளுத்தி பொருத்தி . 


வார 


- 


2 எ . 


சு உ . 


ங ங . 


சு சு . 


லோர் . , 


கூ 0 . 


- 


2 


க 00 . 


எக . புலர்ந்த . ன அழகு . 
அரும்பதவுரை. 

அஎ 
கலாம் - பிணக்கு . தெண் அழகு . அரு . கசடு - குற்றம் . 

வடிய , 
இகம் - 

அசு: ஒல்தவற்றை. நீற்றி -நீறா. 
இவ்வுலகு . இந்திரமானம் . இந்திரவிக்கி 
மானம் . 

அ ள . தொன்று - பழமை . 
எ சு . கந்தமார் குழல் - உமாதேவி அ அ . ஒன்றும் சிறிதும் 
யார் . 

அ கூ . 

எல்உலவா - ஒளிகெடாத . 
எரு . குரு விழாவகை - அழகு கெ அல்உலவாக்கண்டத்தார் .நீலகண்டர் . 
டாத வீதம் . 

புரை ஆருயிரும் உயல் உற - 
எசு .இராப்பொழுது மிக நீண்டு குற்றத்தையுடைய அரிய உயிரும்பி 
தோன்றியதென்பார் , விடிவுணரார் ழைத்தலுற . 
என்றார் . 

கூ க . மயற்கு அண்ணாள் . அயற் 
அ . நென்னல் - நேற்று கண்ணாள் அலளாகி - வேறிடத்திலுள் 

அக்குமணி . உருத்திராக்ஷம் . ளாளல்லளாகி . செயலாகிய கள்ளை . 
0 . டி . , தேன் . 

கூ ங . இரண்டு பொற்றாமரையும் ,, 
அ ங . மாலாத -மயங்காத . எலாத - கடம்பும் . தாமம் - கொன்றை , மாலை ; 
ஏற்றுக்கொள்ளத்தகாத தீக்குணங் சடை - சடை , பின்னல் . 
களை . சூலாத - பிறரால் தோண்டி எ 

கண்ணவர்கள் - கருது தலையு 
க்கப்படாத . சூன்று - தோண்டி . தோ டையவர்கள் . 
லாத - தோல்வியடையாத 

கூ கூ தரமோ - தகுதியோ. 
அசு . தலைப்பட்டு - கலந்து . உண 

நா அணி - நாவால் அலங்க 
ர்வான் - உணரும்பொருட்டு . அதுல ரிக்கும் . மா அணியின் - மிக்க அலங்கா 
மாய் - ஒப்பில்லாததாகியு . | ரத்தோடும் . 

திருமால் பூசித்தபடலம் , 
ஐய - அழகிய . 

ன்னுமிட்டபடியே கொள்க . 
- கடல் . 

கரு . பின்னர் இஃது ஆற்றினான் . 
கு , குரூஉச்சுடர் ஆலும் நிறம்பொ சேய - சிவந்த. பதிட்டை 
ரூந்திய ஒளிமிக்க . 

பிரதிஷ்டை , ஆவயின் - அவ்விடத்தே , 
வன்னம் - எழுத்து . 

க எ . வினைவிண்டுபோக . விண்டு - 
கூ ... செற்றம் தணியாக்கோபம் . விஷ்ணு . 
குடந்தமுற்று - வணங்கி 

க அ . பன்னம் - இலை . சொன்ன 
கை , மாந்தும் - உண்ட . ஆடை - பீதாம்பரம் . 
பாலலோசன நெற்றிக்கண்ண . 

கந்தம் - மணம் . 
டவனென்பது சிவபெருமா சந்தம் - அழகு . நந்து - சங்கு , 
ன் திருநாமங்களுளொன்று ! கழுது - ஈத்து - கொடுத்து . கன்று 
பேய் . 

பசுக்கன்று . கனி - விளாங்கனி. 
க உ . மத்தம் - ஊமத்தை . உரு . பின்னை - திருமகள் . 

கண்ணல் - கருதுதல் . உன்க உ சு . குணில் - குறுந்தடி . 
ழலன்றிக் கண்ணல் ஏதுமிலேன் . பி 

தலவிசேடலம் . 
பன்னிய சொல்லிய : பருப்பு 

- ச . 

மனை - மனைவி . ) களம் குற 
தம் - ஸ்ரீசைலம் , 

ரம் . 
உ . என்னரும் - யாவரும் . அ . விளையுள் - விளை தல 
சாதரம் - அச்சம் . 

வெற்றி , 


2 .. 


வீரை 


- 


பாணி.கை , 


க 0 . 


கக . 


கக . 


2 2 . 


உ ச 


எலும் 


અશ 


அரும்பதவுரை . 


ப 


கக . 


சொல் புகழ் . 


ப 


நங்கள் தம்பெருமான் . பங்கம் உ உ . அலட்- சூரியன் . பன்னகம் . 
இன்று - குற்றமில்லாமல் , 

பாம்பு . நன்னா நன்மை). 
அருகுறா - குறையாத . திரு . 

- 
செல்வம் . 

உ ரு . புரைத்த - உயர்ந்த 
விராய ! கலந்த . பூமேற்பன உ கா . பனிவருங்கண்ணர் - துளிக் 
வன் - பிரமன் . 

கும கண்ணர் . பரவி - துதித்து . 

உ அ . உம்பர் - தேவர் . 
உ 0 . தொக்க - கூடிய . 


கசு . 


கிலம் - பழுது . 


பிழையும் திருத்தமும் . 


பக்கம் . 


பாடல் வரி . 


பிழை . 


திருத்தம் , 


க 


உ தவர் 


தவ 


20 


பன்னரும் 


பன்னடு 


ma 


(சஅ 


உக 


கடந்தலை 


கடன்றலை 


யழா 


பேழா 


* 


